(இந்த புத்தகம்‌ தமிழ்‌ கிறிஸ்தவ சபை இணையத்தளத்திலுள்ள 
விவரங்களை தழுவி தொகுக்கப்பட்டது ) 


தொகுப்பு: ஆ. திருமுருகன்‌ 


பெயர்‌ விளக்கம்‌ 


எபிரேய மொழியில்‌ ஆதியாகமம்‌ 1:1 பெரேசித்‌ (ஆதியிலே) என துவங்குகிறது. 
இதனுடைய பொருள்‌ தொடக்கம்‌. துவக்கமும்‌ முடிவுமில்லாத இறைவனைத்தவிர 
மற்ற படைப்புகள்‌ அனைத்தின்‌ தொடக்கம்‌ அல்லது ஆரம்பத்தை இப்புத்தகம்‌ 
விளக்குவதால்‌ இப்பெயர்‌ பெற்றது. இதன்‌ ஆங்கில பெயர்‌ ஜெனிசிஸ்‌ (086515) 
கிரேக்க வார்த்தையான ஜெனசாஸ்‌ மூலம்‌ உருப்பெற்றது. 


ஆசிரியர்‌ 


இப்புத்தகத்தின்‌ குறிப்புகளிலிருந்து நான்கு விதமான பகுதிகள்‌ அல்லது பிரிவுகள்‌ 
(யெகோவா, ஏலோகிம்‌, ஆசாரியர்‌, உபபந்தம்‌) இணைத்திருப்பதை காணமுடிகிறது 
அதாவது நான்குவிதமான மூலங்கள்‌ (50பா௦6) இப்புத்தகத்தை தொகுக்க 
பயன்படூத்தப்பட்டுள்ளன. இவை சற்று ஒன்றுக்கொன்று வேறுபாடானவை. இதை 
அடிப்படையாகக்‌ கொண்டூ இந்நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ என்பதைக்‌ குறித்து பல்வேறு 
கருத்துக்கள்‌ நிலவினாலும்‌ யூதர்களும்‌, கிறிஸ்தவர்களும்‌ பொதுவாக மோசே 
இந்நூலை தொகுத்தவர்‌ அல்லது எழுதியவர்‌ என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்றனர்‌. 


காலம்‌ 


உலகம்‌ உருவான நாள்முதல்‌ சுமார்‌ கி.மு. 1800 ஆண்டுவரையுள்ள 
சம்பவங்களை ஆதியாகமம்‌ தெரிவிக்கின்றது. வரலாற்றுச்‌ சம்பவங்களின்‌ 
அடிப்படையில்‌ மோசேயின்‌ காலம்‌ ஏறத்தாழ சரியாக கூறமுடியும்‌. 1இராஜாக்களின்‌ 
புத்தகத்தில்‌ (6:1) சாலமோன்‌ அரசாண்ட 4ம்‌ வருடம்‌, அதாவது இஸ்ரவேலர்‌ 
எகிப்திலிருந்து புறப்பட்டுச்‌ 480 வது வருடம்‌ எருசலேம்‌ தேவாலயக்‌ கட்டடப்பணி 


ஆரம்பமானது. சாலமோன்‌ நாலாவது ஆட்சி ஆண்டூ சுமார்‌ கிமு. 966. 
எனவே 1446 வது ஆண்டு மோசே வழிநடத்துதல்‌ பணியை மேற்கொண்டார்‌. 
இப்புத்தகத்தை மோசே எழுதியிருப்பாரானால்‌ 40 வருட வனாந்திர வாழ்க்கையின்‌ 
கடைசியில்‌ இந்நூலை எழுதியிருக்ககலாம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. 


பின்னணி 


ஆதியாகமம்‌ 1-38 அதிகாரங்களில்‌ காணப்படும்‌ நாகரீகம்‌, படைப்பு, வம்சவரலாறு, 
ஜலப்பிரளயம்‌, புவியியல்‌, மக்களின்‌-யாத்திரை, ஆடுமேய்த்தல்‌, நிலம்‌ 
சம்மந்தமான காரியங்கள்‌ அகியவை மெசபட்டோமிய வாழ்க்கைக்கு மிக ஓத்துக்‌ 
காணப்படுகிறது. இவற்றில்‌ நடைபெற்ற பெரும்பான்மையான சம்பவங்கள்‌ 
மெசபட்டோமியாவில்‌ நடைபெற்றதாகவே காணப்படுகிறது. ஆசிரியர்‌ மனிதனின்‌ 
முதல்வீடான ஏதேன்‌ தோட்டத்தை இப்பகுதியாகவே காண்பிக்கிறார்‌. பாபேல்‌ 
கோபுரம்‌ கட்டப்பட்டதும்‌, ஆபிரகாம்‌ பிறந்த இடம்‌, ஈசாக்குக்‌ பெண்கொண்டது, 
யாக்கோபு 20 வருடங்களாக வாழ்ந்தது ஆகியவை இப்பகுதியை மையமாகக்‌ 
கொண்டது. 39-50 அதிகாரங்கள்‌ எகிப்திய பாரம்பரியத்தை விளக்கக்கூடியதாக 
அமைகிறது. 


நோக்கமும்‌ - செய்தியும்‌ 


ஆதியாகமம்‌ படைப்பின்‌ முழுவிபரத்தையும்‌ தெளிவாக்குகிறது. தேவன்‌ படைப்பின்‌ 
காரணராகவும்‌, படைப்பின்‌ சிகரமாக மனிதனை தன்னுடைய சாயலின்படி 
படைத்ததையும்‌, அவர்களுக்கு முழு சுதந்திரம்‌ கொடுத்து உலகை 
ஆசீர்வதித்ததையும்‌ தெரிவிக்கிறது. முதல்‌ படைப்பான ஆதாம்‌, ஏவாள்‌ என்பவர்கள்‌ 
கீழ்படியாமல்‌ தேவனுக்கு விரோதமாக பாவம்‌ செய்து அதற்கு தன்டனையாக 
சாபத்தை பெற்றுக்கொண்டதையும்‌ விளக்குகிறது. எனினும்‌ இறைவனை 
செய்லாற்றுகிறவராகவே சித்தரிக்கிறது. இரட்சிப்பின்‌ ஆரம்பமாக இறைவன்‌ ஒரு 
நபரை, குடும்பத்தை வம்சத்தை தெரிந்து கொண்டு, உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை 
கொடுக்க விரும்புவதை தெரிவிக்கிறது. பல கடவுள்‌ வணக்கதிற்கு வழிதவறிய 
மக்களை ஒரு கடவுள்‌ வணக்கத்திற்கு நேராக வழிநடத்தியதை விவரிக்கிறது. 


ஆதியாகமத்தில்‌ தொடக்கங்கள்‌ 


1. ஆதியாகமம்‌ 1:1-25 உலகத்தின்‌ தொடக்கம்‌ 

2 ஆதியாகமம்‌ 1:26-2:25 மனித குலத்தின்‌ தொடக்கம்‌ 

3 ஆதியாகமம்‌ 3:1-7 பாவத்தின்‌ தொடக்கம்‌ 

4. ஆதியாகமம்‌ 3:8-24 இரட்சிப்பு உறுதிமொழியின்‌ தொடக்கம்‌ 

5, ஆதியாகமம்‌ 4:1-15 குடும்ப வாழ்வின்‌ தொடக்கம்‌ 

6. ஆதியாகமம்‌ 4:16-9:29 மனிதன்‌ உண்டாக்கிய நாகரீகத்தின்‌ தொடக்கம்‌ 
7. ஆதியாகமம்‌ 10-11 உலக நாடுகளின்‌ தொடக்கம்‌ 

8. ஆதியாகமம்‌ 12-50 எபிரேய மக்களின்‌ தொடக்கம்‌ 


யாத்திராகமம்‌ 


Exodus 


பெயர்‌ விளக்கம்‌ 


யாத்திராகமம்‌ என்ற கிரேக்க சொல்லுக்கு “புறப்பாடு அல்லது “வெளிவழி்‌ 
எனப்பொருள்‌ (எபிரேயர்‌ 11:22) ஆதியாகமத்தில்‌ காணப்படும்‌ எல்லா 
தோல்விகளுக்கும்‌ விடுதலையாக, எழுச்சிமிக்கதாக, இறைவன்‌ மனிதனை 
காப்பதற்கு செயலாற்றுபவராக, மீட்பின்‌ பணியைக்‌ கூறுகிறது. 


ஆசிரியர்‌ 


யாத்திராகம புத்தகத்தின்‌ ஆசிரியர்‌ குறித்து பல கருத்துக்கள்‌ நிலவினாலும்‌ 
யாத்திராகமத்தில்‌ உள்ள பல பகுதிகள்‌ மோசே எழுதியதாக உறுதிப்படுகிறது. 
(17:14 24:4 34:27). மேலும்‌ யோசுவா 8:30ல்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாண 
புத்தகத்தில்‌ எழுதியிருக்கிறபடி என குறிப்பிடுகிறதை வாசிக்கிறோம்‌. புதிய 
ஏற்பாட்டிலும்‌ இதற்கான குறிப்புகளைக்‌ காணலாம்‌. (உதா. மாற்கு 7:10, 12:26, 
லூக்கா 2:22-23). 


காலம்‌ 


உலக வரலாறு, எகிப்து சாம்ராஜ்யத்தின்‌ மன்னன்‌ பார்வோன்‌ மூன்றாவது துத்மஸ்‌ 
மற்றும்‌ அவனது மகன்‌ இரண்டாவது அமுன்ஹோதேப்‌ காலத்தில்‌ யூத மக்கள்‌ 
அடிமைப்படுத்தப்பட்டதாக கூறுகிறது. இதைத்தொடர்ந்து வேத குறிப்பின்படி யாத்‌ 
1:11 ல்‌ ராமசேஸ்‌ என்னும்‌ பெயர்கொண்ட பார்வோன்‌ முதலாம்‌ சேத்தி மற்றும்‌ 
அவனுடைய மகன்‌ இரண்டாம்‌ ராமசேஸ்‌ காலத்தில்‌ இஸ்ர வேலர்‌ எகிப்தின்‌ 
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றனர்‌. வருடமாகும்‌. பாரம்பரிய குறிப்பின்‌ 
அடிப்படையில்‌ கி.மு. 1446 ஆகும்‌. இப்புத்தகத்தை மோசே எழுதியிருப்பாரானால்‌ 
40 வருட வனாந்திர வாழ்க்கையின்‌ கடைசியில்‌ இந்நூலை எழுதியிருக்ககலாம்‌ 
எனக்‌ கருதப்படுகிறது. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


யாத்திராகமம்‌ பழைய ஏற்பாட்டில்‌ இரட்சிப்பின்‌ மேன்மையைக்‌ கூறுகிற முன்‌ 
நூலாக இருக்கிறது. இந்நூல்‌ இருளும்‌ துக்கமும்‌ நிறைந்த நிலையில்‌ 
தொடங்குகிறது. இருந்தாலும்‌ மகிமையில்‌ முடிகிறது. இந்நூல்‌ இறைவன்‌ 
அடிமையாக்கிய தம்‌ மக்களைத்‌ தம்‌ அன்பினால்‌ மீட்பதற்கு எவ்வாறு இறங்கி 
வந்தார்‌ என்று தொடங்கி விடூதலையாக்கப்பட்ட மக்கள்‌ மத்தியில்‌ அவர்‌ எவ்வாறு 
இறங்கிவந்தார்‌ என்று கூறி முடிகிறது. 


யாத்திராகமத்தில்‌ இறைவன்‌, தன்‌ பெயர்‌ (யாத்திராகமம்‌ 3:14) குணாதிசயங்கள்‌, 
இரட்சிப்பு, சட்டம்‌ (நியாயப்பிரமாணம்‌) தான்‌ வழிபடப்படவேண்டிய முறை 
ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறார்‌. முதல்‌ உடன்படிக்கையின்‌ நடூுவரான மோசே 
தெரிந்தெடுக்கப்படுதல்‌ , ஆசாரியத்துவத்தின்‌ ஆரம்பம்‌ ஆகியவை 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


இறைவன்‌  வரலாற்றிற்கும்‌ ஆண்டவராயிருந்து அற்புதங்களை செய்தது 
குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரவேலருடைய துன்பங்கள்‌ அல்லது எகிப்தியர்‌ மீது 
வந்த வாதைகள்‌ அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதே. பார்வோன்‌, எகிப்தியர்‌, 
இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ அவருடைய வல்லமையை கண்டனர்‌. இறைவன்‌ 
எகிப்திய தேவர்களுக்கெல்லாம்‌ தேவன்‌ என்பதை விளக்கும்‌ புத்தகமாக இது 
அமைந்துள்ளது. 


லேவீ யர ஈகமம்‌ 


லேவியராகமம்‌ எபிரேய பழைய ஏற்பாட்டின்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பிலிருந்து 
இப்பெயரைப்‌ பெற்றது. யூத கோத்திரத்தில்‌ தேவனுடைய பணிக்காக 
பிரித்தெடுக்கப்பட்ட லேவியர்‌ கடைபிடிக்க வேண்டிய மற்றும்‌ செயல்படவேண்டிய 
முறைகளைப்பற்றி இப்புத்தகம்‌ கூறுவதால்‌ இப்பெயர்‌ பெற்றது. 


ஆசிரியர்‌ 


ஆதியாகமம்‌, யாத்திராகமம்‌ போலவே இப்புத்தகமும்‌ மோசே எழுதினார்‌ என 
பெரும்பான்மையோரால்‌ நம்பப்படுகிறது. 


காலம்‌ 


சுமார்‌ கி.மு. 1446 முதல்‌ 1406 கி.மு. வரை இஸ்ரவேலர்‌ சீன்‌ வனாத்திரத்தில்‌ 
ஆண்டவரோடு ஆராதனை செய்ய சொல்லப்பட்ட முறைகளையே இப்புத்தகத்தில்‌ 
நாம்‌ காண்கிறோம்‌. இக்கால கடைசியில்‌ இப்புத்தகம்‌ எழுதப்பட்டிருக்கக்கூடும்‌. 
இப்புத்தகத்தை மோசே எழுதியிருப்பாரானால்‌ 40 வருட வனாந்திர வாழ்க்கையின்‌ 
கடைசியில்‌ இந்நூலை எழுதியிருக்ககலாம்‌ எனக்‌ கருதப்படுகிறது. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


லேவியராகமத்தின்‌ மையக்கருத்து பரிசுத்தமாகும்‌ (11:44) இறைவன்‌ 
பரிசுத்தமானவர்‌, எனவே மக்களும்‌ பரிசுத்தத்தோட௫ தொழுதுகொள்ளவேண்டும்‌ என 
வலியுறுத்துகிறது. கர்த்தரின்‌ உறவிலிருந்து பிரிந்து வாழும்‌ மனிதனின்‌ 
வாழ்க்கையை சீர்படுத்தி, கர்த்தரோடு சமாதானம்‌ செய்து குற்றத்தை நிவர்த்தி 
செய்து அவரை ஆராதிக்கவும்‌, சமுதாய ஒற்றுமையை ஏர்படுத்தவும்‌, கர்த்தர்‌ தந்த 
ஆசிர்வாதங்களை நினைவுகூர்ந்து ஸ்தோத்திரம்‌ செலுத்தவும்‌ இஸ்ரவேலருக்கு 
வழி முறைகள்‌ கொடுக்கப்பட்டூுள்ளது. இதற்காக பலி என்பது மனிதனால்‌ 
பயன்படூத்தப்பட்டது. பலி செலுத்தப்பட வேண்டிய விலங்கும்‌ அதனுடைய 
நேர்த்தியும்‌ விளக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆராதனை காரியங்களும்‌, 
பலிகளும்‌ செலுத்தவேண்டியவர்களாக ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்களின்‌ 
கடமைகளும்‌ பணிகளும்‌ விளக்கப்பட்டூுள்ளது இஸ்ரவேலர்‌ தங்களை தூய்மையாக 
காத்துக்கொள்ள செய்யவேண்டிய காரியங்களும்‌ விவரிக்கப்பட்டூள்ளது. 
இச்சட்டங்களுக்கு கீழ்படிந்தால்‌ கிடைக்கும்‌ ஆசீர்வாதங்களும்‌, இல்லாவிட்டால்‌ 
கிடைக்கும்‌ சாபங்களும்‌ எழுதப்பட்டுள்ளன. 


எண்ணாகமம்‌ 


எபிரேய வேதம்‌ 'வனாந்தரத்தில்‌' (பீமிட்பார்‌) என்ற தலைப்புக்‌ கொண்டிருந்தாலும்‌, 
கிரேக்க மொழியில்‌ மொழிப்பெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில்‌ (செப்டோஜென்ட்‌) 
இது மாற்று பெயர்‌ கொண்டுள்ளது. எண்ணாகமம்‌ 1:26ல இஸ்ரவேலர்‌ கணக்கு 
எடூக்கப்பட்டதின்‌ அடிப்படையில்‌ அரித்மாய்‌ எனவும்‌ தமிழில்‌ எண்ணாகமம்‌ எனவும்‌ 
பெயர்‌ பெற்றது. இருபது வயதுமுதல்‌ சேனையில்‌ சேரத்தகுந்த யாவரையும்‌ 
கணக்கெடுக்கும்படி இறைவன்‌ கட்டளையிட்டார்‌. எனவே மோசே மக்களை 4 
பிரிவாக பிரித்தார்‌(எண்‌ 1:2,3, 26:2) 


ஆசிரியர்‌ 


கால காலமாக இப்புத்தகம்‌ மோசே எழுதியதாக கருதப்படுகிறது. இதற்கான 
காரணங்கள்‌ 1. மோசே எழுதிய காரியம்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதால்‌ (எண்ணாகமம்‌ 
33:12 யாத்தராகமம்‌ 24:4) 2. சட்ட புத்தகங்கள்‌ (பஞ்சாகமம்‌) ஐந்தும்‌ ஒரே 
புத்தகமாகவும்‌, ஒரே ஆசிரியர்‌ என கருதப்படூவதாலும்‌. இருப்பினும்‌ எண்ணாகமம்‌ 
12:3 போன்ற வசனங்கள்‌ பின்‌ வந்த எழுத்தர்களால்‌ சேர்க்கப்பட்டிருக்கலாம்‌ என்று 
ஆராய்ச்சியாளர்களின்‌ கருத்து. 


காலம்‌ 


சுமார்‌ கி.மு.1446ல்‌ இஸ்ரவேலர்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து கானான்‌ 
தேசத்தை நோக்கி புறப்பட்டிருந்தால்‌ (1இராஜாக்கள்‌ 6:1) சுமார்‌ கி.மு.1444 முதல்‌ 
(எண்ணாகமம்‌ 1:1) சுமார்‌ கி.மு. 1046ம்‌ வருடம்‌ வரை நடந்த சம்பவங்களை 
(உபாகமம்‌ 1:1) இப்புத்தகம்‌ உள்ளடக்கியுள்ளது. மேலும்‌ இப்புத்தகத்தில்‌ 
குறிப்பிட்டுள்ள கணக்கெடூப்பு நடந்த காலம்‌ கி.மு. 1446-1444 இக்காலத்தின்‌ 
இறுதியில்‌ இப்புத்தகம்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


மோசே இறைவனுடைய கட்டளைப்படி ஜனங்களை தொகைப்பார்த்து 
முன்னேறிச்சென்ற வனாந்திர அனுபவத்தைக்‌ கூறுவதே இந்நூலின்‌ நோக்கம்‌ 
சீனாய்‌ வனாந்தரத்தில்‌ கர்த்தரேராடு உடன்படிக்கை செய்தபின்‌ 38 ஆண்டுகள்‌ 
வனாந்திர வாழ்க்கையில்‌ கர்த்தர்‌ வழிநடத்திய விதத்தையும்‌, மக்களின்‌ 
அவிசுவாசத்தையும்‌ (கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுதல்‌, அவருடைய 
ஊழியருக்கு விரோதமாக செயல்படுதல்‌.) (எண்ணாகமம்‌ 14:32-34) அவற்றின்‌ 
விளைவையும்‌ விளக்குகிறது. கீழ்ப்படியாமைத்‌ தன்னையுடைய மக்களை 
தூய்மையான கடவுள்‌ ஒழுங்கில்‌ கொண்டுவர எண்ணாகமம்‌ எழுதப்பட்டது. நாற்பது 
நாட்கள்‌ செல்லவேண்டிய பயணம்‌ 40 வருடங்களாக மாற்றப்பட்டதை 
இப்புத்தகத்தில்‌ வாசிக்கின்றோம்‌. லேவி கோத்திரங்களின்‌ குடும்ப ஊழியம்‌, 
அறிவுரை, ஆரோன்‌ கர்த்தரின்‌ ஆசாரியன்‌ என உறுதி செய்யப்படுதல்‌ போன்றவை 
குறிப்பிடப்பட்டுள்ளன. மோசேக்குப்‌ பதிலாக யோசுவா தெரிந்துகொள்ளப்படூதல்‌ 
(எண்ணாகமம்‌ 27) மற்றும்‌ தேசத்தைப்‌ பகிர்ந்துகொள்ளுதல்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
கொடுக்கப்பட்டூுள்ளன. 


உ பாகமும்‌ 


Deuteronomy 


உபாகமத்திந்கு எபிரேய மொழியின்‌ தலைப்பு “இலா ஹடேபாரிம்‌'. இது “இந்த 
வார்த்தைகள்‌” அல்லது “வசனங்கள்‌ என்னும்‌ பொருளுடன்‌ அமைந்துள்ளது. 
கிரேக்க மொழியில்‌ *டியூட்ரானமி' என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்‌ பொருள்‌ 
“சட்டம்‌ சொல்லப்படூதல்‌' என்பதாகும்‌. இது உபாகமம்‌ 17:20 யை அடிப்படையாக 
கொண்டுள்ளது. இதன்‌ விளக்கம்‌ “சட்டத்தின்‌ பிரதி” என்பதாகும்‌. 


ஆசிரியர்‌ 
இப்புத்தகத்தில்‌ காணப்படும்‌ குறிப்புகளின்படி மோசே எழுதியிருக்கிறார்‌ 


(1:5, 31:9, 22,24) இதற்கான உறுதிப்பாட்டை பழைய ஏற்பாட்டின்‌ சில 
பகுதிகளிலும்‌ (1இராஜாக்கள்‌ 2:3, 8:53 2இராஜாக்கள்‌ 14:6, 18:12), புதிய 


ஏற்பாட்டின்‌ சில பகுதிகளும்‌ (மத்தேயு 19:78, அப்போஸ்தலர்‌. 
3:22,23 ரோமர்‌ 10:19) காணலாம்‌. இருப்பினும்‌ முடிவுரையான உபாகமம்‌ 1:1-5, 
மோசேயின்‌ மரணம்‌ 34ம்‌ அதிகாரம்‌ வேறொருவரால்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 


காலம்‌ 


இந்நூல்‌ இஸ்ரவேலரின்‌ பிரயாணத்தின்‌ இறுதிக்கட்டத்தை குறிப்பிடுகிறதாகவும்‌ 
சுமார்‌ 2 மாத நிகழ்ச்சிகளை விளக்குகிறதாகவும்‌ உள்ளது. இப்புத்தகம்‌ சுமார்‌ 
கி.மு. 1406ம்‌ ஆண்டு எழுதியிருக்கக்கூடும்‌. 


பின்னணியம்‌ 


இஸ்ரவேலரை வழிநடத்திவந்த மோசே, மோவாப்‌ தேசத்தின்‌ எல்லைக்கு 
வந்தபோது யோர்தானுக்கு எதிர்பட்டு, தன்னுடைய இறுதி செயலாக 
தலைமைத்துவத்தை யோசுவாவுக்கு கொடுத்தான்‌. கானானுக்குள்‌ செல்லும்‌ 
முன்பதாக இஸ்ரவேலரை  ஆயத்தப்படுத்தும்பிகளாக பிரிவுச்‌ செய்தியை 
கொடுக்கின்றார்‌. கர்த்தரோட௫ உள்ள உடன்படிக்கையை புதுப்பிக்கும்படியாக 
இறைவனின்‌ சட்டதிட்டங்களை உறுதிப்படுத்துகின்றார்‌. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


இறைவன்‌ மக்களுக்கு கொடுத்த சட்டதிட்டங்களின்‌ அல்லது நியாயப்பிரமாணத்தின்‌ 
பிரதியை மக்களுக்கு கொடுத்து இதற்கு கீழ்படிந்தால்‌ கிடைக்கும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌, கீழ்படியாமற்போனால்‌ உண்டாகும்‌ சாபத்தையும்‌ இப்புத்தகம்‌ 
விளக்குகிறது. இறைவன்‌ தன்னுடைய மக்கள்‌ தன்னை சிநேகிக்க வேண்டும்‌ 
என்றும்‌ இல்லையேல்‌ துன்பங்களுக்கு ஆளாவார்கள்‌ என்பதையும்‌ 
உறுதிசெய்கிறது. மோசே ஆற்றிய அருளுரைகளின்‌ தொகுப்பை இப்புத்தகம்‌ 
கொண்டூள்ளது. 


(யாகவா 


யோசுவாவின்‌ புத்தகம்‌ இறைமக்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர்‌ கொடுத்த 
வாக்குத்தத்தத்தின்‌ நிறைவேறுதலாக காணப்படூகிறது. 40 வருட வனாந்திர 
யாத்திரைக்கு பின்பு கானான்‌ தேசத்து மக்களை மேற்கொண்டு சுதந்தரிக்கும்‌ 
சம்பவம்‌ இப்புத்தகத்தில்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளது. இதற்கு இஸ்ரவேலரின்‌ தலைவனாக 
இருந்து செயல்பட்டவன்‌ யோசுவா வனாந்தரத்தில்‌ மோசே தன்னுடைய காலம்‌ 
நிறைவேறும்பொழுது கர்த்தரின்‌ கட்டளைப்படி யோசுவாவை தலைவனாக 
நியமித்தான்‌ (எண்ணாகமம்‌ 27:18). யோசுவா தலைவனாக இஸ்ரவேலரை 
வழிநடத்தியதால்‌ இப்புத்தகம்‌ இவர்‌ பெயரை ஏற்றது. 


யோசுவாவின்‌ பெயர்‌ ஒசேயா (எண்ணாகமம்‌ 13:8) ஒசேயா என்றால்‌ “இரட்சிப்பு” 
என்று பொருள்‌. பின்பு மோசே யோசுவா என பெயர்‌ மாற்றினார்‌ 
(எண்ணாகமம்‌ 13:16) யோசுவா என்பதற்கு “இரட்சகர்‌” “ஆண்டவர்‌ இரட்சிக்கிறார்‌்‌ 
அல்லது வெற்றிதருகிறார்‌ என்றும்‌ பொருள்‌. கிரேக்க மொழியில்‌ “இயேசு என 
மொழிபெயர்க்கப்படுகிறது. 


ஆசிரியர்‌ 


வேத பண்டிதர்களின்‌ கருத்துப்படி இராஜாக்களின்‌ காலம்வரை யோசுவாவின்‌ 
புத்தகம்‌ எழுதப்படவில்லை. அதாவது இப்புத்தகத்தில்‌ குறிப்பிட்டுள்ள சம்பவங்கள்‌ 
நடைபெற்று 800 வருடங்களுக்கு பின்‌ இது எழுதப்பட்டது. அனால்‌ இதற்கு 
முன்பாகவே எழுதப்பட்டிருக்கும்‌ என்பதற்கு சில காரணங்கள்‌ உண்டு. யூத 
பாரம்பரிய குறிப்புகளில்‌ பழமையான தல்மாத்‌' கூற்றுப்படி இந்நூலில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ள யோசுவாவே இப்புத்தகத்தை எழுதினார்‌ என்றும்‌ கடைசி 
அதிகாரமான யோசுவாவின்‌ மரண காரியங்கள்‌ ஆரோனின்‌ மகனான எலியேசர்‌ 
மூலம்‌ எழுதப்பட்டது என்றும்‌ குறிப்பிடுகிறது. 


காலம்‌ 


இந்த நூல்‌ மோசே மரணத்திலிருந்து யோசுவா மரணம்‌ 
வரையிலான 30 ஆண்டுகால வரலாற்றை கூறுகிறது இது யோசுவா மூலம்‌ 
எழுதப்பட்டிருந்தால்‌ சுமார்‌ கி.மு. 1380 க்கு முன்னால்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 
இல்லையெனில்‌ இராஜாக்களின்‌ காலத்தில்‌ அதாவது 
கி.மு. 600லில்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 


வரலாற்றுப்‌ பின்னணி 


“தேவ ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா” (யோவா 27:18) 
தன்னுடைய வாலிப வயதில்‌ எகிப்தில்‌ அடிமையாக செலவழித்தான்‌. ரெவிதீமிலே 
அமலேக்கை எதிர்த்து வந்தபோது யோசுவா இஸ்ரவேலின்‌ படையை வழிநடத்தி 
வெற்றிக்கண்டான்‌ (யாத்திராகமம்‌ 17:8-13) மோசே சீனாய்‌ மலையில்‌ பத்து 
கற்பனைகளை வாங்கச்சென்றபோது அவரோடு சென்றவர்‌ யோசுவா 
(யாத்திராகமம்‌ 24:13-14). எப்பிராயீம்‌ கோத்திரத்தின்‌ ஒருவராக கானான்‌ தேசத்தை 
வேவுபார்க்க சென்றார்‌ யோசுவா. மேலும்‌ யோசுவாவும்‌, காலேப்பும்‌ தேவசித்தத்தை 
அறிந்து செயல்பட்டனர்‌. கானானை சுதந்தரிக்கமுடியும்‌ என்ற விசுவாசத்தினால்‌ 
மற்றவர்கள்‌ மரித்திருக்க இவர்கள்‌ பிரவேசித்தனர்‌( எண்ணாகமம்‌ 14:26-34). 
மோசேயின்‌ இறுதிகாலத்தில்‌ யோசுவாவை இஸ்ரவேலரின்‌ 
தலைவராக நியமித்தார்‌. யோர்தானனை கடக்குமுன்‌ பொறுப்பேற்ற யோசுவா 
கானானை சுதந்தரித்து அதை 12 கோத்திரத்திற்கும்‌ பங்கிட்டு கொடுத்தார்‌. 


அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல்‌ மக்கள்‌ விடுதலை விரும்பி இறைவனிடம்‌ 
வேண்டியபொழுது வாக்குத்தத்த தேசமாக கானானை கொடுத்து வழிநடத்த 
மோசேயையும்‌ பின்பு யோசுவாவையும்‌ கொடுத்தார்‌. இஸ்ரவேலர்‌ தேவனுடைய 
வழிநடத்துதலை ஒரு சில வேளைகளில்‌ உணர மறந்தாலும்‌ விசுவாசத்தோடு 
யோசுவாவை பின்‌ தொடர்ந்தனர்‌. எதிர்‌ வந்த எதிர்ப்புகளை தேவனுடைய 
உதவியோடு எதிர்கொண்டு தேசத்தை சுதந்தரித்தனர்‌. 


நயா யாத்பதிகள்‌ 


“கர்த்தர்‌ நியாயாதிபதிகளை எழும்பப்பண்ணினார்‌.” (நியாயாதிபதிகள்‌ 2:16) என்ற 
வசனத்திற்கேற்ப, இஸ்ரவேலர்‌ எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தின்‌ 
தேசத்தை சுதந்திரத்தபின்‌ வழிநடத்திவந்த மோசே, யோசுவாவிற்கு பின்வந்த 
தலைவர்களை உள்ளடக்கியது. இவர்கள்‌ இஸ்ரவேலரை நியாயம்‌ விசாரித்தும்‌ 
எதிரிகளிடமிருந்து தப்புவித்தனர்‌. எனவே இப்புத்தகம்‌ இப்பெயர்பெற்றது. 


ஆசிரியர்‌ 


காலம்‌ காலமாக சாமுவேல்‌ தீர்க்கதரிசி இப்புத்தகத்தை எழுதினார்‌ என்ற கருத்து 
இருப்பினும்‌ இது நிச்சயிக்க முடியாததாகவே உள்ளது. 1 
நாளாகமம்‌ 29:29,30 வசனங்கள்‌ ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும்‌, 
நாத்தான்‌, காத்‌ என்பவர்களும்‌ நடந்த காலசம்பவங்களை தொகுத்தனர்‌ என்பது 
புலனாகிறது. 


காலம்‌ 


வாக்குதத்தத்தின்‌ தேசத்தை சுதந்தரித்தபின்பும்‌, இஸ்ரவேலரின்‌ முதல்‌ அரசர்‌ 
தெரிந்தெடுக்கப்படூமுன்பும்‌ நடந்த சம்பவங்கள்‌ இப்புத்தகத்தில்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. இது சுமார்‌ கிமு. 1375 முதல்‌ 1050 வரை உள்ள 
காலமாகும்‌. 


நியாதிபதிகள்‌ அட்டவணை 
ஆட்சி காலம்‌ வேத பகுதி 
நியாதிபதி கிமு கு 


யூதா தன்‌ சகோதரனாகிய 
சிமியோனோடூ சேர்ந்து 
1:1-38 

1 (யதா கானானியரிடமிருந்து இஸ்ரவேலரை 
விடுவித்தான்‌ 
காலேபின்‌ மருமகனாகிய இவன்‌ 

2 | ஒத்தனியேல்‌ 1544-1505 3:1-4 மெசபத்தோமியா அரசனை வென்று 
இஸ்ரவேலரை விடுவித்தான்‌ 

த்‌ மோவாபியரிடமிருந்து இஸ்ரவேலரை 


பெலிஸ்தரிடமிருந்து இஸ்ரவேலரை 
பாராக்‌ கானானியரிடமிருந்து இஸ்ரவேலரை 
ட்‌ (தெபோராள்‌) கய்‌ EZR EZR a விடுவித்தான்‌ 


300 பேரோடு மீதியானியரை 
கிதியோன்‌ 1339-1300 அதி.6-8 தோற்கடித்தான்‌ இஸ்ரவேலரை 
விடூவித்‌ பப்பி! 
சய்து ப 
ps 
பட அதன அட தி 


நண 1227-1221 12:8-10 இஸ்ரவேலரை னை நேர்‌ 
1220-1211 12:11-12 வா 5 நியாயந்தீர்த்தான்‌ 
1210-1203 12:13-15 இஸ்ரவேலரை | இஸ்ரவேலரை நியாயந்தீர்த்தன்‌ | 


பெலிஸ்தரை வென்று இஸ்ரவேலரை 


இப்புத்தகம்‌ எழுதப்பட்ட காலத்தை நோக்கின்‌ அது அரசர்‌ ஆட்சிகாலத்தில்‌ 
எழுதப்பட்டதாகும்‌(17:6, 18:1, 19:1, 21:25) அரசன்‌ இந்தகாலத்தில்‌, இல்லாத 
காலத்தை குறித்து எழுதிய வசனங்களாகும்‌. 1:21ன்‌ படி எருசலேமிலே எபூசியரும்‌ 
பென்யமீள்‌ கோத்திரத்தினரும்‌ சேர்ந்திருந்ததாக வாசிக்கின்றோம்‌. சுமார்‌ 
கி.பி. 1000 வது ஆண்டு தாவீது எருசலேம்‌ நகரை மேற்கொண்டு தன்‌ 
நகரமாக்கினான்‌ என 2 சாமுவேல்‌ 5:6-10ல்‌ வாசிக்கிறோம்‌. எனவே இப்புத்தகம்‌ 
இதற்கு முன்பாக எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


மோசே, யோசுவா ஆகியோரின்‌ தலைமையில்‌ வழிநடத்தப்பட்டுவந்த இஸ்ரவேல்‌ 
புத்திரர்‌, யோசுவாவின்‌ மரணத்திற்கு பின்‌ எதிரிகள்‌ இவர்களை நெருக்கினபோது 
தேவனை நோக்கிப்பார்த்தார்கள்‌ (1:1) மேலும்‌ மக்கள்‌ கட்டுப்பாடு 
குறைந்தவர்களாக மனம்போன வழியில்‌ சென்று கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதை செய்தார்கள்‌(4:1,6:1,17,6) இதனிமித்தம்‌ எதிரிகளால்‌ 
நிந்திக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டனர்‌. மக்கள்‌ மனம்‌ திரும்பி 
தேவனை நோக்கிப்பார்த்தபோது தேவன்‌ நியாயாதிபதிகளை அவர்களுடைய 
தூதனாக அனுப்பி இஸ்ரவேல்‌ புத்திரை விடுதலையாக்கி இரட்சித்தார்‌. மறுபடியும்‌ 
மக்கள்‌ தேவனை மறந்தவர்களாக பொல்லாப்பானதை செய்து துன்பப்பட்டனர்‌. 


இப்புத்தகம்‌ மோவாபிய ப்ப ரூத்‌ முக்கிய பாத்திரமாக காணப்படுவதால்‌ 
இப்பெயர்பெற்றது. ரூத்‌ என்பதற்கு “அழகு”, “துணை”, “பொருத்தம்‌” எனப்பொருள்‌. 
இவர்‌ வம்சத்தில்தான்‌ தாவீதும்‌ அதன்‌ பினபாக இயேசுவும்‌ பிறந்தார்கள்‌ (மத்தேயு 
1:1,5) பெண்ணின்‌ பெயர்‌ பெற்ற இரண்டு புத்தகத்தில்‌ இது ஒன்று. 


ஆசிரியர்‌ 


யூதா பாரம்பரியம்‌ இப்புத்தகத்தின்‌ ஆசிரியர்‌ சாமுவேல்‌ எனக்‌ குறிப்பிட்டிருந்தாலும்‌ 
இதை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகிறது. ஏனென்றால்‌ ரூத்‌ 


4:17,22ல்‌ தாவீதைப்பற்றி குறிப்பு உள்ளது. இது தாவீது அரசனான பினபாகவே 
எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. இப்புத்தகத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட எபிரேய மொழி 
நடையும்‌ இதற்கு சான்று பகர்கின்றன. 


காலம்‌ 


இப்புத்தகத்தில்‌ நிகழ்ந்த சம்பவம்‌ நியாதிபதிகளின்‌ தொடக்க 
காலத்தில்‌ 10 ஆண்டுகால நிகழ்ச்சியாகும்‌. இது கிமு. சுமார்‌ 13 வது 
நூற்றாண்டில்‌ நடைபெற்றதாகும்‌. இப்புத்தகம்‌ எழுதப்பட்ட காலம்‌ மேல்‌ 
குறிப்பிட்டப்படி சுமார்‌ கிமு. 1010க்கு பின்பு எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 


பின்னணி 


மோவாப்‌ என்பது உப்புகடலுக்கு கிழ்பக்கத்தில்‌ உள்ள பிரதேசமாகும்‌. மோவாபியர்‌ 
என்பவர்‌ லோத்து தன்‌ மூத்த குமாரத்திமூலம்‌ பெற்ற மோவாப்‌ என்பவருடைய 
சந்ததியாகும்‌ (ஆதியாகமம்‌ 19:37) இவர்கள்‌ யோத்தான்‌ என்றும்‌ 
அழைக்கப்பட்டார்கள்‌ (ஆதியாகமம்‌ 36:20) கலாச்சார குறிப்புகள்‌ இப்புத்தகத்தின்‌ 
காலத்தை தெளிவுப்படுத்துகிறது. நியாயதிபதிகள்‌ காலத்தின்‌ முற்பகுதியில்‌ 
நடைபெற்றிருக்க வேண்டும்‌. மேலும்‌ இக்காலத்தில்‌ மோவாப்பியருக்கும்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரருக்கும்‌ நல்ல உறவு காணப்பட்டிருக்க வேண்டும்‌. 


நோக்கமும்‌, செய்தியும்‌ 


இப்புத்தகம்‌ ரூத்தினுடைய தன்னலமற்ற தன்மையையும்‌ நகோமியோடு உள்ள 
அழுத்தமான உறவையும்‌ வெளிப்படூத்துகிறது.(1:16-17, 2:11-12, 3:10,4:15) மேலும்‌ 
நகோமி ரூத்தின்‌ மீது போவாஸின்‌ இரக்கமும்‌ வெளிப்படூத்தப்படுகிறது (அதி 2-4) 
தேவனின்‌ இரக்கமும்‌ இப்படிப்பட்ட தாகவே சித்தரிக்கப்படுகிறது. இச்சம்பவம்‌ 
இரட்சிப்பை மையமாக வைத்தே கடந்து செல்கிறது. தேவனுடைய இரட்சிப்பின்‌ 
உருவகமாக இதைக்கருதலாம்‌. 


1 சாமுவேல்‌ 


1 Samuel 


இப்புத்தகம்‌ எபிரேயமொழியில்‌ ஒரே புத்தகமாகவே காணப்படுகிறது. பழைய 
ஏற்பாட்டின்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பான செய்துவ ஜன்டில்‌ இரண்டாக பிரிக்கப்பட்டு 
அதன்பின்‌ உள்ளது அனைத்து மொழிபெயர்ப்புகளிலும்‌ இரண்டாகவே உள்ளது. 


இப்புத்தகம்‌ இஸ்ரவேலின்‌ முதல்‌ இரு ராஜாக்களை ஏற்படுத்திய நியாயாதிபதியும்‌, 
தீர்க்கதரிசியுமான சாமுவேல்‌ பெயரையே புத்தக பெயராக கொண்டுள்ளது. இதன்‌ 
தலைப்பு செப்துவஜன்டில்‌ முதல்‌, இரண்டாவது இராஜ்யம்‌ எனவும்‌ லத்தீன்‌ மொழி 
வேதமான வல்கேட்டல்‌ முதல்‌, இரண்டாவது இராஜாக்கள்‌ எனவும்‌ இருந்தது. பின்பு 
தற்போதுள்ள பெயர்‌ பெற்றது. 


நியாயாதிபதியாக இஸ்ரவேலர்மேல்‌ தேவனுடைய ஆட்சிசெய்த சாமுவேல்‌ ஒரு 
தீர்கதரிசியாகவும்‌ இருந்தார்‌. இவர்‌ இரண்டு ராஜாக்களை அபிஷேகம்‌ செய்து 
அரியணை ஏற்றியவர்‌. இவர்‌ இறையாட்சி அரசாட்சி யாக மாறிய காலகட்டத்தில்‌ 
அரசாட்சிக்கான சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தார்‌. இவர்‌ மோசேயை போல 
தேவனுடைய ஸ்தானாதிபதியாக செயல்பட்டார்‌ (சங்‌ 99:6, எரேமியா 15:1) 


எழுதியவர்‌, காலம்‌ 


இப்புத்தகத்தின்‌ மொழி நடையை நோக்கும்பொழுது தனிப்பட்ட பல 
இடங்களிலிருந்து வந்த செய்திகளின்‌ தொகுப்பாக காணப்படுகிறது. இதை 
ஆக்கியோன்‌ இவற்றை சேகரித்து ஒன்றாக ஒரு தொகுப்பாக ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 


தொகுத்து  வழங்கியவர்களை குறித்து பல கருத்துக்கள்‌ நிலவினாலும்‌ 
ஆசாரியனாகிய அபியத்தார்‌ அல்லது அகிமாஸ்‌ ஆக இருக்கலாம்‌ என்ற கருத்தும்‌, 
சாலமோன்‌ ராஜாவின்‌ ஆலோசனைக்‌ காரனும்‌, தீர்க்கதரிசி நாத்தான்வேலின்‌ மகன்‌ 
சாபூர்‌ என்ற கருத்தும்‌ பொருத்தமுடையதாக காணப்படுகிறது. சாபூர்‌ தாவீது 
காலத்தில்‌ நடைபெற்ற சம்பவங்களை தன்‌ தகப்பன்‌ நாத்தான்வேல்‌ மூலமும்‌ 
பிறசம்பவங்களை அரண்மனைக்‌ குறிப்புகளிலிருந்தும்‌ சேகரித்திருக்கலாம்‌ எனக்‌ 
கருதப்படுகிறது. 


சுமார்‌ கிமு.425 முதல்‌ கிமு.975 வரையுள்ள சம்பவங்கள்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 
இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ சாலமோனின்‌ மரணத்திற்கு பின்‌ சற்று பின்பும்‌ 
(கிமு.930), இராஜ்யம்‌ வடதேசம்‌, தென்தேசம்‌ என இரண்டாக பிரிந்த பின்பும்‌ 
எழுதியிருக்க வேண்டும்‌ ஏனெனில்‌ இதைபற்றிய குறிப்புகள்‌ சாமுவேல்‌ புத்தகத்தில்‌ 
உள்ளது. (1சாமு 11:8, 17:52, 18:16, 2சாமு 5:5, 24:1-9). சாமுவேல்‌, சவுல்‌, 
தாவீது மற்றும்‌ சாமுவேலின்‌ காலத்தில்‌ யூத மற்றும்‌ இஸ்ரவேல்‌ என்ற பிரிவினை 
இல்லாதிருந்தது. அனைவரும்‌ இஸ்ரவேலர்‌ என்ற அழைக்கப்பட்டனர்‌. 


பொருளடக்கம்‌ 
1 சாமுவேல்‌ புத்தகத்தில்‌ அரசராட்சி ஏற்படுத்தியது தெளிவாக காட்டப்படூள்ளது. 


1. சாமுவேலின்‌ பிறப்பு, அழைப்பு குறிப்பிடப்பட்டூுள்ளது. மேலும்‌ இந்நூலை 
இயற்றியவர்‌ இரு அரசர்களைப்‌ பற்றிய குறிப்புகளை தெளிவாக 
படம்பிடித்துக்‌ காட்டியுள்ளார்‌. அவர்களுடைய பிறப்பின்‌ குறிப்புகள்‌ மாத்திரம்‌ 
குறிப்பிடவில்லை ஆனால்‌ சாமுவேலின்‌ வரலாற்று உண்மைகள்‌ 
மிகத்தெளிவாக கூறியுள்ளார்‌. இது 1சாமுவேலில்‌ முதற்‌ பகுதியாக (அதி1- 
3) உள்ளது. 


2. இரண்டாவது பகுதி (4-8) தேவனுடைய உடன்படிக்கைப்பெட்டி பெலிஸ்தரால்‌ 
பிடிக்கப்பட்டு கொண்டுபோகப்படுதல்‌, அதினிமித்தம்‌ அவர்களுக்கு ஏற்படும்‌ 
பிரச்சனை, தேவன்‌ தம்‌ வல்லமையை வெளிப்படுத்துதல்‌, சாமுவேல்‌ 
நியாயாதிபதியாக இஸ்ரவேலரை வழிநடத்திய முறை 
தெளிவாக்கப்பட்டூுள்ளது. இச்சூழலில்‌ மக்கள்‌ மற்ற தேசத்தைபோல்‌ அரசன்‌ 
வேண்டும்‌ என சாமுவேலிடம்‌ கோரினார்‌. தேவன்‌ சாமுவேல்மூலம்‌ இதை 
கண்டித்த பொழுதும்‌ (8:7, 9,22, 9:16-17, 10:24, 12:13) மக்கள்‌ பிடிவாதம்‌ 
செய்ததால்‌ தேவன்‌ இதற்கு அனுமதித்தார்‌.(8:7, 9,22) 


3. 1சாமுவேல்‌ மூன்றாவது பகுதி முதல்‌ ராஜாவின்‌ அழைப்பு அல்லது 
அபிஷேகம்‌ அவருடைய வாழ்க்கையின்‌ வெற்றி தோல்வி அனைத்தும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


இந்நூலை எழுதியவர்‌ ஒரு குறிப்பை தெளிவாக்க விரும்புகிறார்‌. மற்ற 
அரசர்களுக்கும்‌ இஸ்ரவேல்‌ இராஜக்களுக்கும்‌ உள்ள வித்தியாசமே அது. 
இஸ்ரவேல்‌ வரலாற்றில்‌ ஏற்பட்ட மாற்றம்‌ இறையாட்சி மாறியதாகும்‌. அரசாட்சியாக 
மாறும்பொழுதும்‌ தேவனுக்கும்‌ இஸ்ரவேலருக்கும்முள்ள உடன்படிக்கை 
பாதுகாக்கப்பட்டது. முதல்‌ ராஜாவாகிய சவுல்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டது 
தேவனுடைய வார்த்தையின்படி(9:1-10:16) நடந்தது. மக்களுக்கு முன்பாக ராஜா 
அரியனை ஏறியபொழுது ராஜாங்கத்தின்‌ முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து 
அதை ஒரு புஸ்தகத்தில்‌ எழுதி கர்த்தருடைய சந்நிதியில்வைத்து ஜனங்களை 
அனுப்பிவிட்டான்‌ (10:25) இதன்‌ பின்‌ அவன்‌ பெற்ற வெற்றி இவன்‌ 
தெரிந்துகொள்ளுதலை உறுதிப்படுத்தியது. நெருக்கங்கள்‌ ஏற்பட்டபொழுதும்‌, 
ஆலோசனை தேவைப்பட்டபொழுதும்‌ தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய 
சாமுவேலிடத்தில்‌ கடந்து வந்தான்‌. இக்காரியத்தை செய்தபொழுது வெற்றியும்‌, 
செய்யதவறியபொழுது தோல்வியையும்‌ பெற்றதை தெளிவாக காணமுடிகிறது. 


இப்புத்தகம்‌ எபிரேயமொழியில்‌ ஒரே புத்தகமாகவே காணப்பட்டது. பழைய 
ஏற்பாட்டின்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பான செய்துவ ஜன்டில்‌ இரண்டாக பிரிக்கப்பட்டு 
அதன்பின்‌ உள்ளது அனைத்து மொழிபெயர்ப்புகளிலும்‌ இரண்டாகவே உள்ளது. 
இப்புத்தகம்‌ இஸ்ரவேலின்‌ முதல்‌ இரு ராஜாக்களை ஏற்படுத்திய நியாயாதிபதியும்‌, 
தீர்க்கதரிசியுமான சாமுவேல்‌ பெயரையே புத்தக பெயராக கொண்டுள்ளது. இதன்‌ 
தலைப்பு செப்துவஜன்டில்‌ முதல்‌, இரண்டாவது இராஜ்யம்‌ எனவும்‌ லத்தீன்‌ மொழி 
வேதமான வல்கேட்டல்‌ முதல்‌, இரண்டாவது இராஜாக்கள்‌ எனவும்‌ இருந்தது. பின்பு 
தற்போதுள்ள பெயர்‌ பெற்றது. 


நியாயாதிபதியாக இஸ்ரவேலர்மேல்‌ தேவனுடைய ஆட்சிசெய்த சாமுவேல்‌ ஒரு 
தீர்கதரிசியாகவும்‌ இருந்தார்‌. இவர்‌ இரண்டு ராஜாக்களை அபிஷேகம்‌ செய்து 
அரியணை ஏற்றியவர்‌. இவர்‌ இறையாட்சி அரசாட்சி யாக மாறிய காலகட்டத்தில்‌ 
அரசாட்சிக்கான சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்தார்‌. இவர்‌ மோசேயை போல 
தேவனுடைய ஸ்தானாதிபதியாக செயல்பட்டார்‌ (சங்‌ 99:6, எரேமியா 15:1) 


எழுதியவர்‌, காலம்‌ 


இப்புத்தகத்தின்‌ மொழி நடையை நோக்கும்பொழுது தனிப்பட்ட பல 
இடங்களிலிருந்து வந்த செய்திகளின்‌ தொகுப்பாக காணப்படுகிறது. இதை 
ஆக்கியோன்‌ இவற்றை சேகரித்து ஒன்றாக ஒரு தொகுப்பாக ஏற்படுத்தியிருக்கிறார்‌. 


தொகுத்து வழங்கியவர்களை குறித்து பல கருத்துக்கள்‌ நிலவினாலும்‌ 
ஆசாரியனாகிய அபியத்தார்‌ அல்லது அகிமாஸ்‌ ஆக இருக்கலாம்‌ என்ற கருத்தும்‌, 
சாலமோன்‌ ராஜாவின்‌ ஆலோசனைக்‌ காரனும்‌, தீர்க்கதரிசி நாத்தான்வேலின்‌ மகன்‌ 
சாபூர்‌ என்ற கருத்தும்‌ பொருத்தமுடையதாக காணப்படுகிறது. சாபூர்‌ தாவீது 
காலத்தில்‌ நடைபெற்ற சம்பவங்களை தன்‌ தகப்பன்‌ நாத்தான்வேல்‌ மூலமும்‌ 
பிறசம்பவங்களை அரண்மனைக்‌ குறிப்புகளிலிருந்தும்‌ சேகரித்திருக்கலாம்‌ எனக்‌ 
கருதப்படுகிறது. 


சுமார்‌ கிமு.425 முதல்‌ கிமு.975 வரையுள்ள சம்பவங்கள்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 
இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ சாலமோனின்‌ மரணத்திற்கு பின்‌ சற்று பின்பும்‌ 
(கிமு.930), இராஜ்யம்‌ வடதேசம்‌, தென்தேசம்‌ என இரண்டாக பிரிந்த பின்பும்‌ 
எழுதியிருக்க வேண்டும்‌ ஏனெனில்‌ இதைபற்றிய குறிப்புகள்‌ சாமுவேல்‌ புத்தகத்தில்‌ 
உள்ளது. (1சாமு 11:8, 17:52, 18:16, 2சாமு 5:5, 24:1-9). சாமுவேல்‌, சவுல்‌, 
தாவீது மற்றும்‌ சாமுவேலின்‌ காலத்தில்‌ யூத மற்றும்‌ இஸ்ரவேல்‌ என்ற பிரிவினை 
இல்லாதிருந்தது. அனைவரும்‌ இஸ்ரவேலர்‌ என்ற அழைக்கப்பட்டனர்‌. 


பொருளடக்கம்‌ 


2 சாமுவேலில்‌ தாவீது தேவனுடைய ஆட்சி செய்யும்‌ மனிதனாக 
சித்தரிக்கப்படுகிறார்‌. 


தாவீது முதலாவது யூதாகோத்திரத்தினால்‌ எப்பிரோனில்‌ ராஜாவாக 
ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பு மற்ற கோத்திரத்தினால்‌ அங்கீகரிக்கப்படுகிறார்‌. 


எருசலேம்‌ பட்டணத்தை எபூசியரிடமிருந்து கைபற்றி அதை தாவீதின்‌ நகரமாக 
கட்டினான்‌ (5:6-14) பின்பு கர்த்தருடைய பெட்டியை அபினதாபின்‌ வீட்டிலிருந்து 
எருசலேமுக்கு கொண்டூவந்தான்‌ (அதி 6 சங்‌ 132 3-5) 


தாவீதின்‌ நாட்களில்‌ தேவன்‌ தேசத்தை அதிகமாக ஆசிர்வதித்தார்‌. ஆதியாகமம்‌ 
3:15ல்‌ தேவன்‌ கொடுத்த வாக்கு பின்‌ அது தாவீதின்‌ சந்ததியாக குறிப்பிடப்பட்டது. 
(ஏசாயா 9:6-7, 11:1-16, எரேமியா 23:5-6, 30:8-9, 33:14-16 எசேக்கியல்‌ 34:23- 
24, 37:24-25) 


தாவீதை தலைவனாகவும்‌ கொண்டிருக்கிற அதேவேளையில்‌ அவருடைய 
பெலவீனத்தையும்‌, வழி தவறுதலையும்‌ கூறுகிறது. 


இப்புத்தகம்‌ தாவீது தேவனை துதிப்பதோடூ நிறைவுபெறுகிறது (22:31-51). தாவீது 
அரசன்‌ தேவனுக்கு அளவுகோலாக பிற இடங்களில்‌ பார்க்க முடிகிறது (2 
இராஜா 18:3, 22:2) 


1 இரஈஜாக்கள்‌ 


1, 2 இராஜாக்கள்‌ (1, 2 சாமுவேல்‌, 1, 2 நாளாகமம்‌ போலவே) எபிரேய 
வேதத்தில்‌ ஒரே புத்தமாகவே உள்ளது. பழைய ஏற்பாட்டின்‌ கிரேக்க 
மொழிபெயர்ப்பான செப்துவஜென்டில்‌ இரண்டாக பிரிக்கப்பட்டது. 1448 க்குப்‌ பின்‌ 
வந்த எபிரேய மொழி பெயர்ப்புகளிலும்‌ பிரிக்கப்பட்டது. கிரேக்க மொழி பெயர்ப்பில்‌ 
மூன்றாவது மற்றும்‌ நான்காவது ராஜ்யத்தின்‌ புத்தகமாக குறிப்பிடப்பட்டூுள்ளது. இது 
சாமுவேல்‌ புத்தகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. லத்தீன்‌ மொழிபெயர்ப்பான 
வல்கேட்டில்‌ மூன்றாவது, நான்காவது இராஜ்யத்தை குறிக்கிறது. 


1, 2 சாமுவேல்‌ புத்தகங்களும்‌ 1, 2 இராஜாக்களின்‌ புத்தகங்களும்‌ அரசர்களின்‌ 
வாழ்க்கையையும்‌ அவர்களின்‌ ஆட்சியையும்‌, அவர்களுக்கும்‌ தேவனுக்கும்‌ இருந்த 
உறவையும்‌ தெளிவாக குறிப்பிடுகிறது. இராஜாக்களின்‌ புத்தகத்தில்‌ இறுதியாக 
பாபிலோனில்‌ அடிமைப்பட்ட காலம்‌ வரை குறிப்பிடப்பட்டூள்ளது. 1 இராஜாக்களின்‌ 
புத்தகத்தின்‌ தெடர்ச்சியாகவே 2 இராஜாக்களின்‌ புத்தகம்‌ அமைந்துள்ளது. 1 
இராஜாக்களின்‌ புத்தகத்தின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ ஆகாப்‌ ராஜாவின்‌ மரணமும்‌ (1 
இராஜா. 22:37) பின்பு யோசபாத்தின்‌ மரணமும்‌ (1 இராஜா. 22:50) 
குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாம்‌ புத்தகத்தில்‌ இச்சம்பவங்களின்‌ தொடர்ச்சி 
காணப்படுகிறது. 


எழுதியவர்‌ 


யூத பாரம்பரியத்தின்‌ கருத்து 1, 2 இராஜாக்கள்‌ புத்தகத்தை எழுதியவர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசி என்பதாகும்‌. இதை யார்‌ எழுதியிருந்தாலும்‌, உபாகம புத்தகத்தை 
நன்கு அறிந்திருந்தவராவார்‌. 


புத்தகத்தை எழுதியவர்‌ பல்வேறு இடங்களிலிருந்து குறிப்புகளை 
சேகரித்திருக்கிறார்‌. 1. சாலமோனுடைய நடபடிப்‌ புத்தகங்கள்‌ (11:41) 
2. இராஜாக்களின்‌ நாளாகம புத்தகம்‌ (14:19) ஆகியவற்றை உதாரணமாக 
சொல்லலாம்‌. வேத ஆராய்ச்சியாளர்கள்‌ கருத்துப்படி இம்மூன்று புத்தகங்களும்‌ 


(1,2 சாமுவேல்‌, 1,2 இராஜாக்கள்‌ 1,2 நாளாகமம்‌) அரண்மனையில்‌ பதிவு 
செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும்‌ புத்தகமாகும்‌. 


இராஜாக்கள்‌ புத்தகத்தில்‌ எலியா மற்றும்‌ எலிசா ஆகிய தீர்க்கதரிசிகள்‌ ஊழியம்‌ 
தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 


காலம்‌ 


இப்புத்தகத்தை இயற்றியோர்‌ யோயாக்கீன்‌ அரசன்‌ சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 
பின்பும்‌ (கி.மு 562 2 இராஜா 25:27-30) பாபிலோனின்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பு 
முன்னும்‌ (கி.மு. 538) இயற்றப்பற்றிருக்கலாம்‌. 


நோக்கம்‌, கருத்து 


1, 2 இராஜாக்களின்‌ புத்தகத்தில்‌ நோக்கமும்‌ கருத்தும்‌ தெளிவான 
குறிப்பிடப்படாவிட்டாலும்‌, இதை எழுதியவர்‌ 1, 2 சாமுவேல்‌ புத்தகத்தின்‌ 
தொடர்ச்சியாகவும்‌, கொடுக்கப்பட்டூுள்ள வரலாற்று குறிப்புகளை வரிசையாகவும்‌ 
அரசர்களின்‌ ஆட்சியை படம்‌ பிடித்து காட்டியுள்ளார்‌. இப்புத்தகத்தின்‌ ஊடாக ஓடும்‌ 
கருத்து என்னவெனில்‌, இஸ்ரவேலின்‌ ஆசீர்வாதமும்‌, இராஜாவின்‌ ஆசீர்வாதமும்‌ 
அவர்கள்‌ தேவனின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதைப்‌ பொறுத்து அமையும்‌ 
என்பதாகும்‌. தேவனுக்கு கீழ்படிந்து நடந்தால்‌ ஆசீர்வாதமும்‌, பாதுகாப்பும்‌ உண்டு 
என்பதை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமற்போனால்‌ துன்பமும்‌ 
அடிமைத்தனமும்‌ உண்டு என்பதையும்‌ தெளிவாக எடுத்துக்காட்டியுள்ளார்‌. 
இராஜாக்கள்‌ புத்தகத்தில்‌ அநேக இடங்களில்‌ இராஜாக்களைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
நாளாகம்‌ புத்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது என வாசிக்கிறோம்‌ 
(11:41,14:19,29,15:7,1,16:5,14,20,27). எனவே இராஜாக்களின்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 
அரசியல்‌, சாமுதாய காரியங்களை தெளிவுபடுத்த எழுதவில்லை என்பது 
தெளிவாகிறது. 


வட தேசமாகிய இஸ்ரவேலரின்‌ இராஜாவாகிய உம்ரி தனது பேரரசை 
வலிமையுள்ளதாக்கி சமாரியாவை தலைநகராக்கி சிறப்பித்தார்‌. இவர்‌ 
மோவாபியரை மேற்கொண்டு இஸ்ரவேலரோடூ இணைத்தார்‌. (1இராஜா 16:23-28). 
இவர்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாததை செய்ததாக வாசிக்கிறோம்‌. (வ. 25) 
இதைப்போலவே இரண்டாம்‌ யெரோப்பெயாம்‌ இஸ்ரவேலின்‌ பொருளாதாரத்தை 
ஸ்திரப்படுத்தினார்‌. இவரைக்‌ குறித்து சிறிதளவே புத்தகத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
(1 இராஜா 14:23-29). எனவே வரலாற்றிற்க்கு இவர்‌ முக்கியத்துவம்‌ 
கொடுக்கவில்லை. தேவனோடு உள்ள உறவுக்கே முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. 


மக்களும்‌ ராஜாவும்‌ பாதைமாறும்‌ பொழுது அவர்களை சரிப்படுத்த தீர்க்கதரிசியை 
தேவன்‌ அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ இறைவனின்‌ வார்த்தையையும்‌, எச்சரிப்பையும்‌, 
இவர்கள்‌ மனம்‌ திரும்பாத நிலையில்‌ அவர்களுக்கு கிடைக்கப்‌ போகும்‌ 
தண்டனையையும்‌ விளக்குகின்றனர்‌. 


பொருளடக்கம்‌ 


1 இராஜாக்கள்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ பகுதி சாலமோன்‌ ராஜாவின்‌ ஆட்சிகாலத்தை 
குறிப்பிடுகிறது. பின்பு ஆலயம்‌ கட்டும்‌ பணியைக்‌ குறிப்பிடுகிறது. 

சாலமோனின்‌ ஆட்சிக்குப்பின்‌ தேசம்‌ இரண்டாக பிரிந்தது. இஸ்ரவேல்‌ 
என 10 கோத்திரத்தினர்‌ ஒன்றாக இணைத்து வடதேசம்‌ (இஸ்ரவேல்‌) என 
செயல்பட்டதையும்‌, யூதா மற்றும்‌ பென்யமீன்‌ கோத்திரங்கள்‌ இணைந்து தென்‌ 
தேசம்‌ (யூதா) என செயல்பட ஆரம்பித்ததையும்‌ விளக்குகிறது. 


எலியா தீர்க்கதரிசியின்‌ ஊழியத்தோடு 1 இராஜாக்களின்‌ புத்தகம்‌ முடிவுறுகிறது. 


2 இரஈஜாக்கள்‌ 


1, 2 இராஜாக்கள்‌ (1, 2 சாமுவேல்‌, 1, 2 நாளாகமம்‌ போலவே) எபிரேய 
வேதத்தில்‌ ஒரே புத்தமாகவே உள்ளது. பழைய ஏற்பாட்டின்‌ கிரேக்க 
மொழிபெயர்ப்பான செப்துவஜென்டில்‌ இரண்டாக பிரிக்கப்பட்டது. 1448 க்குப்‌ பின்‌ 
வந்த எபிரேய மொழி பெயர்ப்புகளிலும்‌ பிரிக்கப்பட்டது. கிரேக்க மொழி பெயர்ப்பில்‌ 
மூன்றாவது மற்றும்‌ நான்காவது ராஜ்யத்தின்‌ புத்தகமாக குறிப்பிடப்பட்டூள்ளது. இது 
சாமுவேல்‌ புத்தகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. லத்தீன்‌ மொழிபெயர்ப்பான 
வல்கேட்டில்‌ மூன்றாவது, நான்காவது இராஜ்யத்தை குறிக்கிறது. 


1, சாமுவேல்‌ புத்தகங்களும்‌ 1, 2இராஜாக்களின்‌ புத்தகங்களும்‌ அரசர்களின்‌ 
வாழ்க்கையையும்‌ அவர்களின்‌ ஆட்சியையும்‌, அவர்களுக்கும்‌ தேவனுக்கும்‌ இருந்த 
உறவையும்‌ தெளிவாக குறிப்பிடுகிறது. இராஜாக்களின்‌ புத்தகத்தில்‌ இறுதியாக 
பாபிலோனில்‌ அடிமைப்பட்ட காலம்‌ வரை குறிப்பிடப்பட்டூுள்ளது. 1இராஜாக்களின்‌ 
புத்தகத்தின்‌ தெடர்ச்சியாகவே 2இராஜாக்களின்‌ புத்தகம்‌ 
அமைந்துள்ளது.  1இராஜாக்களின்‌ புத்தகத்தின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ ஆகாப்‌ 
ராஜாவின்‌ மரணமும்‌ (1இராஜா 22:37) பின்பு யோசபாத்தின்‌ மரணமும்‌ 
(1இராஜா 22:50) குறிப்பிடப்பட்டூள்ளது. இரண்டாம்‌ புத்தகத்தில்‌ இச்சம்பவங்களின்‌ 
தொடர்ச்சி காணப்படுகிறது. 


எழுதியவர்‌ 


யூத பாரம்பரியத்தின்‌ கருத்து 1, 2 இராஜாக்கள்‌ புத்தகத்தை எழுதியவர்‌ எரேமியா 
தீர்க்கதரிசி என்பதாகும்‌. இதை யார்‌ எழுதியிருந்தாலும்‌, உபாகம புத்தகத்தை 
நன்கு அறிந்திருந்தவராவார்‌. 


புத்தகத்தை எழுதியவர்‌ பல்வேறு இடங்களிலிருந்து குறிப்புகளை 
சேகரித்திருக்கிறார்‌. 1. சாலமோனுடைய நடபடிப்‌ புத்தகங்கள்‌ (11:41) 
2. இராஜாக்களின்‌ நாளாகம புத்தகம்‌ (14:19) ஆகியவற்றை உதாரணமாக 
சொல்லலாம்‌. வேத ஆராய்ச்சியாளர்கள்‌ கருத்துப்படி இம்மூன்று புத்தகங்களும்‌ 
(1,2 சாமுவேல்‌, 1, 2 இராஜாக்கள்‌ 1, 2 நாளாகமம்‌) அரண்மனையில்‌ பதிவு 
செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும்‌ புத்தகமாகும்‌. 


இராஜாக்கள்‌ புத்தகத்தில்‌ எலியா மற்றும்‌ எலிசா ஆகிய தீர்க்கதரிசிகள்‌ ஊழியம்‌ 
தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 


காலம்‌ 


இப்புத்தகத்தை இயற்றியோர்‌ யோயாக்கீன்‌ அரசன்‌ சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 
பின்பும்‌ (கி.மு 562 2 இராஜா 25:27-30) பாபிலோனின்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பு 
முன்னும்‌ (கி.மு. 538) இயற்றப்பற்றிருக்கலாம்‌. 


நோக்கம்‌, கருத்து 


1, 2 இராஜாக்களின்‌ புத்தகத்தில்‌ நோக்கமும்‌ கருத்தும்‌ தெளிவான 
குறிப்பிடப்படாவிட்டாலும்‌, இதை எழுதியவர்‌ 1, 2 சாமுவேல்‌ புத்தகத்தின்‌ 
தொடர்ச்சியாகவும்‌, கொடுக்கப்பட்டூுள்ள வரலாற்று குறிப்புகளை வரிசையாகவும்‌ 
அரசர்களின்‌ ஆட்சியை படம்‌ பிடித்து காட்டியுள்ளார்‌. இப்புத்தகத்தின்‌ ஊடாக ஓடும்‌ 
கருத்து என்னவெனில்‌, இஸ்ரவேலின்‌ ஆசீர்வாதமும்‌, இராஜாவின்‌ ஆசீர்வாதமும்‌ 
அவர்கள்‌ தேவனின்‌ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதைப்‌ பொறுத்து அமையும்‌ 
என்பதாகும்‌. தேவனுக்கு கீழ்படிந்து நடந்தால்‌ ஆசீர்வாதமும்‌, பாதுகாப்பும்‌ உண்டு 
என்பதை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமற்போனால்‌ துன்பமும்‌ 
அடிமைத்தனமும்‌ உண்டு என்பதையும்‌ தெளிவாக எடுத்துக்காட்டியுள்ளார்‌. 
இராஜாக்கள்‌ புத்தகத்தில்‌ அநேக இடங்களில்‌ இராஜாக்களைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
நாளாகம்‌ புத்தகத்தில்‌ எழுதியிருக்கிறது என வாசிக்கிறோம்‌ 
(11:41,14:19,29,15:7,1,16:5,14,20,27). எனவே இராஜாக்களின்‌ புத்தகத்தின்‌ நோக்கம்‌ 
அரசியல்‌, சாமுதாய காரியங்களை தெளிவுபடுத்த எழுதவில்லை என்பது 
தெளிவாகிறது. 


வட தேசமாகிய இஸ்ரவேலரின்‌ இராஜாவாகிய உம்ரி தனது பேரரசை 
வலிமையுள்ளதாக்கி சமாரியாவை தலை நகராக்கி சிறப்பித்தார்‌. இவர்‌ 
மோவாபியரை மேற்கொண்டு இஸ்ரவேலரோடூ இணைத்தார்‌. (1 இராஜா 16:23-28). 
இவர்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு பொல்லாததை செய்ததாக வாசிக்கிறோம்‌. (வ. 25) 
இதைப்போலவே யெரோப்பெயாம்‌(2) இஸ்ரவேலின்‌ பொருளாதாரத்தை 
ஸ்திரப்படுத்தினார்‌. இவரைக்‌ குறித்து சிறிதளவே புத்தகத்தில்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளது. 
(1 இராஜா 14:23-29). எனவே வரலாற்றிற்க்கு இவர்‌ முக்கியத்துவம்‌ 


கொடுக்கவில்லை. தேவனோடு உள்ள உறவுக்கே முக்கியத்துவம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிகிறது. 


மக்களும்‌ ராஜாவும்‌ பாதைமாறும்‌ பொழுது அவர்களை சரிப்படுத்த தீர்க்கதரிசியை 
தேவன்‌ அனுப்புகிறார்‌. அவர்கள்‌ இறைவனின்‌ வார்த்தையையும்‌, எச்சரிப்பையும்‌ 
இவர்கள்‌ மனம்‌ திரும்பாத நிலையில்‌ அவர்களுக்கு கிடைக்கப்‌ போகும்‌ 
தண்டனையையும்‌ விளக்குகின்றனர்‌. 


பொருளடக்கம்‌ 


2 இராஜாக்களின்‌ புத்தகம்‌ எலிசா தீர்க்கதரிசியின்‌ ஊழியத்தோடூ ஆரம்பிக்கிறது. 
பின்பு இராஜாக்களின்‌ பட்டியலோடுூ அவர்களின்‌ குறிப்புகளும்‌ தந்து யூதாவின்‌ 
பாபிலோனிய சிறையிருப்போடூ முடிகிறது. 


1 நாளாகமம்‌ 


எபிரேய வேதத்தில்‌ “டிப்ரி ஹேயாமிக்‌' என அழைக்கப்படும்‌ நாளாகமம்‌ “நாட்களில்‌ 
நடந்த நிகழ்வுகள்‌” என பொருள்படுகிறது. இப்புத்தகத்தின்‌ பெயர்‌ வேதத்தில்‌ 
இராஜாக்களின்‌ புத்தகத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. (1 
இராஜா 14:19,29, 15:7,23,31, 16:5,14,20,27, 22:46) இப்புத்தகம்‌ 1, 2 சாமுவேல்‌, 
1,2 இராஜாக்கள்‌ காலத்து நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது. நாளாகமம்‌ 1, 2 
சாமுவேல்‌, 1, 2 இராஜாக்கள்‌ ஆகிய இப்புத்தகங்களின்‌ துணை நூல்‌ எனவும்‌ 
அழைக்கப்படுகிறது. காரணம்‌ 1, 2 சாமுவேல்‌, 1, 2 இராஜாக்களின்‌ புத்தகங்களில்‌ 
விடுபட்ட குறிப்புகளை 1, 2 நாளாகமம்‌ கொடுக்கிறது. மூல வேதத்தில்‌ 1, 2 
நாளாகமம்‌ ஒரே புத்தகமாக இடம்‌ பெற்றிருந்தாலும்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பான 
செப்துவஜன்டில்‌ இரண்டாக பிரிக்கப்பட்டு 1, 2 நாளாகமம்‌ என அழைக்கப்பட்டது. 


ஆசிரியர்‌ 


யூத பாரம்பரியத்தின்படி எஸ்றா இப்புத்தகத்தை எழுதினார்‌ என்பது கருத்து. 
நாளாகமம்‌, எஸ்றா ஆகிய புத்தகங்கள்‌ ஒரே மொழி நடையை கொண்டிருப்பதும்‌ 
இக்கருத்தை வலியுறுத்துகிறது. நாளாகமம்‌ அரண்மனையில்‌ உள்ள 


நாட்குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. இதற்கான அதிகாரம்‌, உரிமை 
எஸ்றாவுக்கு இருந்ததாலும்‌ இப்புத்தகத்தை எஸ்றா எழுதியிருக்கலாம்‌ என்பது 
உறுதிப்படுகிறது. 


காலம்‌ 


நாளாகம்‌ புத்தகத்தின்‌ சம்பவ காலத்தை நோக்கின்‌, இஸ்ரவேலின்‌ முதல்‌ அரசர்‌ 
ஆட்சியில்‌ நடந்த நிகழ்வுகள்‌ முதல்‌ எருசலேம்‌ பாபிலோனியரால்‌ சுட்டெரிக்கப்பட்ட 
காலம்வரையுள்ள சம்பவங்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளது. எனவே இப்புத்தகம்‌ எழுதப்பட்ட 
காலம்‌ இதற்குப்‌ பின்பாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. இப்புத்தகத்தை எஸ்றா 
எழுதியிருப்பாரென்றால்‌ சிறையிருப்பதற்கு பின்‌ இஸ்ரவேலர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
இருந்த நாட்களில்‌ எழுதியிருக்க வேண்டும்‌. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


1: இப்புத்தகத்தின்‌ முக்கிய நோக்கம்‌ அரசர்கள்‌ காலத்தில்‌ நடந்த 
சம்பவங்களை, மக்கள்‌ குறிப்பாக சிறையிருப்பிற்கு பின்வந்த மக்கள்‌ அறிந்து 
கொள்ள எழுதப்பட்டதாகம்‌. 

2. தேவனோடு உள்ள உளவு சரியாக இருந்தபொழுது தேசம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும்‌ மக்கள்‌ தேவனைவிட்டு தூரம்‌ சென்ற பொழுது 
துன்பத்தை அனுபவித்தனர்‌ என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 

3. ஒவ்வொரு அரசர்களின்‌ ஆவிக்குரிய நிலையும்‌ அளவிடப்பட்டது. கர்த்தரின்‌ 
பார்வையில்‌ இவர்கள்‌ எப்படியிருந்தார்கள்‌ என்று கூறும்‌ அளவுகோளாக 
காணப்பட்டது. (1 நாளா 14:2, 17:3, 21:6, 22:4) 

4. கர்த்தரின்‌ ஆலோசனை எப்பொழுதும்‌ அவரை தேடியவர்களுக்கு இருந்தது 
என இப்புத்தகம்‌ சாட்சியாயிருக்கிறது. (1 நாளாகமம்‌ 17:1, 18:6) 

5. கர்த்தரின்‌ ஆலயம்‌ திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டு முடியும்வரையுள்ள 
சம்பவங்கள்‌ விளக்கங்கள்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளது. (1நாளாகமம்‌ 17, 2 
நாளாகமம்‌ 3-7) 

6. இஸ்ரவேலர்‌ உடன்படிக்கையின்‌ மக்கள்‌ என்பதை தெளிவுபடுத்தி தேவன்‌ 
ஏற்றவேளையில்‌ அவர்களை விடூவிப்பார்‌ என்பதையும்‌ தெளிவுபடுத்துகிறது. 


2 நாளாகமம்‌ 


்‌ எபிரேய வேதத்தில்‌ * டிப்ரி ஹேயாமிக்‌' என அழைக்கப்படும்‌ நாளாகமம்‌ “நாட்களில்‌ 
நடந்த நிகழ்வுகள்‌” என பொருள்படுகிறது. இப்புத்தகத்தின்‌ பெயர்‌ வேதத்தில்‌ 
இராஜாக்களின்‌ புத்தகத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. (1 
இராஜா 14:19,29, 15:7,23,31, 16:5,14,20,27, 22:46) இப்புத்தகம்‌ 1, 2 சாமுவேல்‌, 1, 
2 இராஜாக்கள்‌ காலத்து நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது. நாளாகமம்‌ 1, 2 சாமுவேல்‌, 
1, 2 இராஜாக்கள்‌ ஆகிய இப்புத்தகங்களின்‌ துணை நூல்‌ எனவும்‌ 
அழைக்கப்படுகிறது. காரணம்‌ 1, 2 சாமுவேல்‌, 1, 2 இராஜாக்களின்‌ புத்தகங்களில்‌ 
விடுபட்ட குறிப்புகளை 1, 2 நாளாகமம்‌ கொடுக்கிறது. மூல வேதத்தில்‌ 1, 2 
நாளாகமம்‌ ஒரே புத்தகமாக இடம்‌ பெற்றிருந்தாலும்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பான 
செப்துவஜன்டில்‌ இரண்டாக பிரிக்கப்பட்டு 1, 2 நாளாகமம்‌ என அழைக்கப்பட்டது. 


ஆசிரியர்‌ 


யூத பாரம்பரியத்தின்படி எஸ்றா இப்புத்தகத்தை எழுதினார்‌ என்பது கருத்து. 
நாளாகமம்‌, எஸ்றா ஆகிய புத்தகங்கள்‌ ஒரே மொழி நடையை கொண்டிருப்பதும்‌ 
இக்கருத்தை வலியுறுத்துகிறது. நாளாகமம்‌ அரண்மனையில்‌ உள்ள 
நாட்குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. இதற்கான அதிகாரம்‌, உரிமை 
எஸ்றாவுக்கு இருந்ததாலும்‌ இப்புத்தகத்தை எஸ்றா எழுதியிருக்கலாம்‌ என்பது 
உறுதிப்படுகிறது. 


காலம்‌ 


நாளாகம்‌ புத்தகத்தின்‌ சம்பவ காலத்தை நோக்கின்‌, இஸ்ரவேலின்‌ முதல்‌ அரசர்‌ 
ஆட்சியில்‌ நடந்த நிகழ்வுகள்‌ முதல்‌ எருசலேம்‌ பாபிலோனியரால்‌ சுட்டெரிக்கப்பட்ட 
காலம்வரையுள்ள சம்பவங்கள்‌ இடம்‌ பெற்றுள்ளது. எனவே இப்புத்தகம்‌ எழுதப்பட்ட 
காலம்‌ இதற்குப்‌ பின்பாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. இப்புத்தகத்தை எஸ்றா 
எழுதியிருப்பாரென்றால்‌ சிறையிருப்பதற்கு பின்‌ இஸ்ரவேலர்‌ கானான்‌ தேசத்தில்‌ 
இருந்த நாட்களில்‌ எழுதியிருக்க வேண்டும்‌. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


1. இப்புத்தகத்தின்‌ முக்கிய நோக்கம்‌ அரசர்கள்‌ காலத்தில்‌ நடந்த 
சம்பவங்களை, மக்கள்‌ குறிப்பாக சிறையிருப்பிற்கு பின்வந்த மக்கள்‌ அறிந்து 
கொள்ள எழுதப்பட்டதாகம்‌. 

2. தேவனோடு உள்ள உளவு சரியாக இருந்தபொழுது தேசம்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும்‌ மக்கள்‌ தேவனைவிட்டூ தூரம்‌ சென்ற பொழுது 
துன்பத்தை அனுபவித்தனர்‌ என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 

3. ஒவ்வொரு அரசர்களின்‌ ஆவிக்குரிய நிலையும்‌ அளவிடப்பட்டது. கர்த்தரின்‌ 
பார்வையில்‌ இவர்கள்‌ எப்படியிருந்தார்கள்‌ என்று கூறும்‌ அளவுகோளாக 
காணப்பட்டது. (1 நாளா 14:2, 17:3, 21:6, 22:4) 

4. கர்த்தரின்‌ ஆலோசனை எப்பொழுதும்‌ அவரை தேடியவர்களுக்கு இருந்தது 
என இப்புத்தகம்‌ சாட்சியாயிருக்கிறது. (1 நாளாகமம்‌ 17:1, 18:6) 

5. கர்த்தரின்‌ ஆலயம்‌ திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டு முடியும்வரையுள்ள 
சம்பவங்கள்‌ விளக்கங்கள்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளது. (1நாளாகமம்‌ 17, 2 
நாளாகமம்‌ 3-7) 

6. இஸ்ரவேலர்‌ உடன்படிக்கையின்‌ மக்கள்‌ என்பதை தெளிவுபடுத்தி தேவன்‌ 
ஏற்றவேளையில்‌ அவர்களை விடூவிப்பார்‌ என்பதையும்‌ தெளிவுபடுத்துகிறது. 


எஸ்றா 


எஸ்றா என்ற இப்புத்தகத்திற்கு, இப்புத்தகத்தின்‌ தலைமை நபரான எஸ்றாவின்‌ பெயரே 
கொடுக்கப்பட்டூள்ளது. எஸ்றா என்பதற்கு “உதவியாளர்‌” என்று பொருள்‌. இவர்‌ 
செராயாவின்‌ மகன்‌. ஆசாரியரான ஆரோன்‌ வழிவந்தவர்‌. (7:5) சிறைபிடித்து செல்லப்பட்ட 
மக்களை (அர்த்த சஷ்டா மன்னன்‌ காலத்தில்‌) எருசலேமுக்கு திரும்ப அழைத்து வந்தார்‌. 
இவர்‌ எபிரேய மொழியில்‌ தேர்ச்சி பெற்றவராக காணப்பட்டார்‌. 


எஸ்றா-நெகேமியா தொடர்பு 


நெகேமியா 1:1ல்‌ 'அகலியாவின்‌ குமாரனாகிய நெகேமியாவின்‌ நடபடிக்கைகள” 
என குறிப்பிட்டிருந்து எஸ்றா, நெகேமியா என இரு வேறு பிரிவுகளாக எண்ணத்‌ 
தோன்றினாலும, இரண்டும்‌ ஒரே புத்தகமாகவே எபிரேய வேதத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டூுள்ளது. எசுபியஸ்‌ (கி.பி.37-100) மற்றும்‌ எபிரேய தல்மாத்‌ (பழைய 
ஏற்பாட்டின்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பிலும்‌) எஸ்றா புத்தகத்தை குறிப்பிடுகிற 
வேளையில்‌ நெகேமியா குறிப்பிடப்படவில்லை ஆரிகன்‌ (கி.பி. 185-253) முதலாவது, 
இரண்டு புத்தகங்களையும்‌ பிரித்து 1 எஸ்றா, 2 எஸ்றா என குறிப்பிட்டூள்ளார்‌. 
வேதத்தின்‌ லத்தீன்‌ மொழிபெயர்ப்பான வல்கேட்‌ (கி.மு.390-405) இரண்டடையும்‌ 
பிரித்து எஸ்றா, நெகேமியா என குறிப்பிட்டூுள்ளார்‌. 


எழுதியவர்‌ 


ஒரு சில பகுதிகள்‌ தன்மையில்‌, தன்‌ ஞாபகத்தில்‌ உள்ளவைகளை எழுதியதுபோல 
காணப்படுகிறது. 7:27-28, 8:1-34, 9 மற்ற ஒருசில பகுதிகள்‌ படர்க்கையில்‌ 
எழுதியதுபோல காணப்படுகிறத. 7:1-26,10 இதன்‌ மொழி நடையை கூர்ந்து 
நோக்கின்‌ இவ்விரு பகுதிகளும்‌ ஒருவரால்‌ எழுதப்பட்ட ஒப்புமை காணப்படுகிறது. 


வேத வல்லுனர்கள்‌ எஸ்றா, நெகேமியாவை எழுதியவரே 1,2 நாளாகமத்தை 
எழுதியிருக்க வேண்டும்‌. 2 நாளாகமத்தின்‌ தொடர்சியாகவே எஸ்றா 
அமைந்துள்ளதை கவனிக்க முடிகிறது. 2 நாளாகமத்தின்‌ முடிவு பகுதியும்‌ 
எஸ்றாவின்‌ ஆரம்ப பகுதியும்‌ தொடர்புடையதாகவே காணப்படுகிறது. எனவே இது 
எஸ்றாவாகவே இருக்கலாம்‌ எனக்‌ கருதுகின்றனர்‌. 


காலம்‌ 


புத்தகத்தின்‌ காலத்தை அறிய முயற்சித்தால்‌, இப்புத்தகத்தின்‌ முதற்பகுதி 
இஸ்ரவேலர்‌ செருபாபேல்‌ தலைமையில்‌ பாபிலோனிய சிறையிலிருந்து திரும்பிய 
காலத்தைக்‌ குறிக்கிறது. இந்நூல்‌ வரலாற்று புவியியல்‌ குறிப்புகள்‌ தெளிவாக 
குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்நூலின்‌ தலைமை பாத்திரமான எஸ்றா 
எழுதியதற்கான வாய்ப்புகள்‌ அதிகமாக உள்ளது. இக்கூற்று சரியாக 
இருக்குமானால்‌ இப்புத்தகம்‌ கி.மு.454 முதல்‌ கி.மு.443 வரையுள்ள காலத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


இஸ்ரவேலர்‌ தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டபொழுது அசீரிய மற்றும்‌ 
பாபிலோனிய பேரரசரால்‌ சிறைபிடிக்கப்பட்டனர்‌. பின்னர்‌ இஸ்ரவேலரின்‌ 
மனம்திரும்புதலினால்‌ தேவன்‌ கோரேஸ்‌ என்கிற பெர்சிய மன்னர்‌ மூலமாக 
அவர்களை விடூவித்தார்‌. இவர்களின்‌ முதல்‌ கூட்டம்‌ செருபாபேல்‌ தலைமையில்‌ 
விடுதலை பெற்றனர்‌. இக்கட்டளையின்‌ சூழல்‌, தேவன்‌ செயல்படூகிறார்‌ எனவும்‌, 
மக்கள்‌ வேண்டுதலை தேவன்‌ கேட்கிறார்‌ என்பதற்கும்‌ சான்றாக அமைகிறது. 


பாபிலோனிலிருந்து எருசலேம்‌ திரும்பிய இரண்டாவது கூட்டம்‌ அகஸ்வேரு 
காலத்தில்‌ எஸ்றா தலைமையில்‌ பயணப்பட்டது. இவர்கள்‌ நான்கு மாதங்கள்‌ 
பயணம்‌ செய்து எருசலேம்‌ வந்தடைந்தது. 


ஆவிக்குரிய வாழ்க்கையில்‌ மக்களை சரிப்படுத்த எஸ்றா அதிகமான முயற்சிகள்‌ 
எடுப்பதை இப்புத்தகத்தில்‌ காணமுடிகிறது. மேலும்‌ கலாச்சார ஒழுக்கத்தை 
கற்றுக்கொடுக்கிறார்‌ (9:2, 10:10,11), நியாயப்பிரமாண முறைகளை விளக்குகிறார்‌ 
(நெகேமியா 8:13), இவர்‌ மக்களுக்காக தேவனிடத்தில்‌ வேண்டுதல்‌ செய்ததின்‌ 
விளைவாக (10:1-44) ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகிறது. 


நெகேமியா புத்தகத்தின்‌ பெயர்‌, தலைமை பாத்திரமான நெகேமியாவின்‌ 
பெயரைவைத்து கொடுக்கப்பட்டது. நெகேமியா என்பதற்கு. “யெகோவா என்‌ 
ஆறுதல்‌ என பெயர்‌. இவர்‌ பாபிலோனிய அர்த்தசஸ்டா ஆட்சிகாலத்தில்‌ 
அரண்மனையில்‌ பானபாத்திரக்காரனாக பணியாற்றினர்‌. இவர்‌ இறைவனிடம்‌ அதிக 
விசுவாசமுள்ளவர்‌ (4:14) 


எஸ்றா-நெகேமியா தொடர்பு 


நெகேமியா 1:1ல்‌ “அகலியாவின்‌ குமாரனாகிய நெகேமியாவின்‌ நடபடிக்கைகள்‌' 
என குறிப்பிட்டிருந்து எஸ்றா, நெகேமியா என இரு வேறு பிரிவுகாக எண்ண 
தோன்றினாலும, இரண்டும்‌ ஒரே புத்தகமாகவே எபிரேய வேதத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. எசுபியல்‌ (கி.பி.37-100) மற்றும்‌ எபிரேய தல்மாத்‌ (பழைய 
ஏற்பாட்டின்‌ கிரேக்க மொழிபெயர்ப்பிலும்‌) எஸ்றா புத்தகத்தை குறிப்பிடுகிற 
வேளையில்‌ நெகேமியா குறிப்பிடப்படவில்லை ஆரிகன்‌ (கி.பி.185-253) முதலாவது, 
இரண்டு புத்தகங்களையும்‌ பிரித்து 1எஸ்றா, 2எஸ்றா என குறிப்பிட்டூள்ளார்‌. 
வேதத்தின்‌ லத்தீன்‌ மொழிபெயர்ப்பான வல்கேட்‌ (கி.மு.390-405) இவ்விரண்டு 
புத்தகங்களையும்‌ பிரித்து எஸ்றா, நெகேமியா எனக்‌ குறிப்பிட்டுள்ளது. 


எழுதியவர்‌ 


எஸ்றாவில்‌ குறிப்பிட்டுள்ளது போல 1,2 நாளாகமம்‌, எஸ்றா, நெகேமியா 
இப்புத்தகங்களை எழுதியவர்‌ அல்லது தொகுத்தவர்‌ ஒருவராகவே இருக்க 
வேண்டும்‌. இந்நூலில்‌ நெகேமியாவின்‌ வாழ்க்கை குறிப்பு தெளிவாக 
குறிப்பிடப்பட்டுள்ளது. எஸ்றா நெகேமியாவுக்கு நெருக்கமாக இருந்திருக்க 
கூடூம்‌(8:13). ஏனவே எஸ்ரா இப்புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடும்‌. 


காலம்‌ 


நெகேமியா புத்தகத்தில்‌ கூறப்பட்டுள்ள சம்பவங்கள்‌ சுமார்‌ 12 வருட கால 
இடைவெளியில்‌ நடந்தவைகளாகும்‌. நெகேமியா பாபிலோனிருந்து எருசலேம்‌ 
வந்து மறுபடியும்‌ பெர்சியா சென்று மறுபடி எருசலேம்‌ வந்துசேர்ந்த காலங்களை 
உள்ளடக்கியது. இப்புத்தகம்‌ கி.மு. 430ல்‌ எழுதியிருக்கக்‌ கூடும்‌. 


செய்தியும்‌ நோக்கமும்‌ 


நெகேமியா தான்‌ வாழ்ந்த இடத்தில்‌ செய்த பணிகள்‌ உத்தமமானவை. 
இதநிமித்தம்‌ மன்னன்‌ இவரை எருசலேம்‌ அனுப்புகின்றார்‌. தன்னுடைய தேசத்தை 
குறித்த கரிசனையும்‌ வெளிப்படுகிறது. எருசலேம்‌ வந்து தன்‌ தேசத்தை 
சீர்படுத்துகிறார்‌. மற்ற மக்களின்‌ உதவி தேவ ஒத்தாசையோடூ கிடைக்கிறது. முதல்‌ 
பகுதி இக்காரியங்களை குறிப்பிடுவதோடூ முடிவடைகிறது. 


இரண்டாம்‌ பகுதி ஆவிக்குரிய மறுமலர்ச்சியைக்கு உடன்படிக்கையை 
உறுதிப்படுத்தி, சமய ஒழுக்கமும்‌ நியாயப்பரமாணத்திற்கு கீழ்படிதலும்‌, ஆலய 
காரியங்களுக்கு தங்களை உடன்படுத்துவது மேலும்‌ பல சீர்திருத்தங்களை 
குறிப்பிடுகிறதாக உள்ளது. 


எஸ்தர்‌ 


எஸ்றா நெகேமியா போலவே இப்புத்தகமும்‌ முதன்மை பாத்திரத்தின்‌ பெயரை 
பெற்றுள்ளது. எஸ்தர்‌ என்பது பெர்சிய பெயராகும்‌ இதன்‌ பொருள்‌ “கிழக்கு 


வெள்ளி' என்பதாகும்‌. இப்பெயர்‌ பாபிலோனிய தேவதை இஷ்டார்‌ என்பதோடு 
தொடர்புள்ளதாகவும்‌ கருதப்படுகிறது. எஸ்தரின்‌ எபிரெயர்‌ பெயர்‌ “நறுமண செடி 
என்றும்‌ பொருளுடைய அத்சாள்‌ என்பதாகும்‌. (2:7) 


எழுதியவர்‌ 
எஸ்தர்‌ புத்தகம்‌ யாரால்‌ எழுதப்பட்டது எனத்‌ தெளிவாக குறிப்பிட முடியாவிடினும்‌, 
இப்புத்தக குறிப்புகளிலிருந்து சில முடிவுகளை எடூக்க முடியும்‌. இப்புத்தகத்தில்‌ 
யூத பண்டிகை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும்‌ யூதருக்கு வந்த பிரச்சனை 
விடுதலையாக மாறியதை மையமாக வைத்து கூறப்பட்டூள்ளதால்‌ இது ஒரு 
யூதரால்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. மேலும்‌ எழுதியவர்‌ பெர்சிய வாழ்க்கை 
முறையையும்‌ கலாச்சாரத்தையும்‌ தெளிவாக கூறுவதால்‌ பெர்சியாவில்‌ வாழ்ந்த 
யூதராயிருக்க வேண்டும்‌ மொர்தேகாய்‌ இந்நிகழ்வுகளை கடிதமாக எழுதி 
அனுப்பியிருக்கிறார்‌ என 9:20 வாசிக்க முடிகிறது. எனவே இப்புத்தகத்தை 
மொர்தேகாயோ அல்லது இக்குறிப்புகளை கொண்டு வேறு ஒருவர்‌ 
எழுதியிருக்கலாம்‌. 
காலம்‌ 


எஸ்தர்‌ எழுதப்பட்ட காலத்தை கணிக்கும்பொழுது இது கி.மு.460 ஆக 
இருக்கக்கூடும்‌. இது எஸ்றா பாபிலோனிலிருந்து எருசலேம்‌ செல்லும்‌ முன்‌ உள்ள 
காலமாகும்‌. புத்தக குறிப்பிலிருந்து பூரிம்‌ பண்டிகை ஆசாரிக்கப்பட்டு சில 
காலங்களில்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌ (9:19). மேலும்‌ பெர்சிய பேரரசு கீரிஸ்‌ 
பேரரசால்‌ மேற்கொள்ளும்‌ முன்‌ (கி.மு.331) எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 


செய்தியும்‌, நோக்கமும்‌ 


இப்புத்தகத்தில்‌ இறைவனின்‌ பெயர்‌ குறிப்பிடப்படவில்லை எனினும்‌ எல்லா 
செயல்பாட்டிலும்‌ “இறைவனின்‌ திட்டமும்‌” பாதுகாப்பும்‌, ஆலோசனையும்‌ 
வெளிப்படுகிறதை காணமுடிகிறது. தேவனின்‌ பெயர்‌ காணப்படாததின்‌ காரணம்‌ 
ஒருவேளை நாட்டில்‌ காணப்பட்ட ஆட்சி முறையாக இருக்கலாம்‌. இராஜாக்கள்‌ 
தங்கள்‌ மக்கள்‌ தங்களை மட்டுமே வணங்க வேண்டுமென விரும்பினர்‌. சில 
வேளைகளில்‌ தாங்கள்‌ வழிபடும்‌ கடவுளை மட்டுமே மக்கள்‌ வழிபடவேண்டுமென 
நிர்பந்தித்தனர்‌. இப்படிப்பட்ட காலத்தில்‌ இப்புத்தகம்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


இஸ்ரவேலை பாதுகாக்க தேவன்‌ ஏற்படுத்திய திட்டமாக எஸ்தர்‌ ராணியாகிறார்‌. 
அரசனிடம்‌ யூதர்களுக்காக பேசவும்‌, இஸ்ரவேலருக்கு எதிராக செயல்பட்ட ஆமான்‌ 
தண்டிக்கப்படவும்‌ எப்படி எஸ்தரை தேவன்‌ பயன்படுத்துகிறார்‌ என்பது 
தெளிவாகிறது. 


எஸ்தர்‌, மொர்தேகாயின்‌ விசுவாசம்‌ விரிவாக காண்பிக்கப்படுகிறது. துன்பம்‌ 
வரும்போது இறைவனை நோக்கிப்பார்கிற செயல்‌ ஒரு எடுத்துக்காட்டாக 
குறிப்பிடப்படுகிறது. 


கர்த்தர்‌ யூத மக்களை பாதுகாத்த மகிழ்ச்சியை பண்டிகையாக பூரீம்‌ பண்டிகையாக 
ஆசாரிக்க அழைப்புவிடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தேவன்‌ கொடுத்த 


வெற்றி ஆண்டாண்டூ காலமாக (ஆதார்‌ மாதம்‌, 14,15 தேதிகள்‌) நினைவுகூறுதலின்‌ 
நாளாக அனுசரிக்கப்படுகிறது. 

இப்புத்தகம்‌ அரித்தசஸ்டாவின்‌ விருந்தில்‌ ஆரம்பித்து யூதர்களின்‌ விருந்தில்‌ 
முடிவடைகிறது. 


இந்நூலின்‌ பெயர்‌ இதன்‌ முதன்மை பாத்திரமான யோபுவின்‌ பெயரே 
கொடுக்கப்பட்டுள்ளது. “அயோப்‌” என்ற எபிரேய பெயருக்கு “மனம்‌ வருத்துதல்‌ 
“பகைமையாயிருத்தல்‌' என பொருள்‌ இதன்‌ விரிவாக்கப்பட்ட பொருள்‌ மனம்‌ 
திரும்புதல்‌” என்பதாகும்‌. யோபுவின்‌ பெயர்‌ நோவா (ஆதி6:9) தானியேல்‌ (தானி.1:8, 
6:3) ஆகியோருடன்‌ ஒப்பிடப்பட்டு, நீதிமானாக கருதப்படுகிறது 
(எசேக்கியல்‌ 14:14,20). யோபு பொறுமையுள்ளவன்‌ என புதியஏற்பாட்டில்‌ யாக்கோபு 
குறிப்பிடுகிறார்‌ (யாக்கோபு 5:11). 


ஆசிரியர்‌ 


யோபு புத்தகத்தில்‌ யோபுவும்‌ அவருடைய நண்பர்கள்‌ (ஆலோசகர்கள்‌) பற்றியும்‌ 
அதிகமாக குறிப்பிடப்பட்டிருப்பினும்‌, இவர்‌ இப்புத்தகத்தை எழுதவில்லை. எனினும்‌ 
இஸ்ரவேலர்‌ ஒருவரே இந்நூலை எழுதியிருக்க வேண்டும்‌. காரணம்‌ தேவனின்‌ 
உடன்படிக்கைப்‌ பெயரான யெகோவா என்ற பெயர்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 


இப்புத்தகத்தை ஆக்கியோர்‌ தேவனின்‌ ஒத்தாசையோடு அல்லது 
வழிநடத்துதலோடு கூடிய குறிப்புகளை பெற்றிருக்கிறார்‌. ஏனெனில்‌ முகவுரையில்‌ 
தேவசந்நிதியில்‌ நடைபெற்ற காரியங்கள்‌ இவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 
தேவன்‌ மட்டுமே அறியக்கூடிய காரியங்களை இவர்‌ தெரிவிக்கிறதைக்‌ 
காணமுடிகிறது. 


காலம்‌ 


யோபு எழுதப்பட்ட காலத்தைப்பற்றி இரண்டு கருத்துகள்‌ கூறப்படுகிறது. 1) 
யோபுவையும்‌ அவருடைய வரலாற்று அமைப்பையும்‌ குறித்து 2) இந்நூலை 
எழுதியவர்‌ காலத்தைவைத்தும்‌ இரண்டு குறிப்புகள்‌ கூறலாம்‌. இரண்டாவது 


கருத்தை மையமாக வைத்து கணிக்கும்‌ பொழுது சாலமோன்‌ அரசர்‌ காலமுதல்‌ 
பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்ட காலம்வரை உள்ள ஆண்டூகளில்‌ 
எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. இது சரியாக இருக்குமானால்‌ யோபுவை குறித்து 
எழுதியவர்‌ வேறு குறிப்புகளிலிருந்தோ அல்லது செவிவழிச்‌ செய்தியைக்‌ கேட்டோ 
எழுதியிருக்கவேண்டும்‌. யோபுவின்‌ வரலாற்று 
அமைப்பு, கி.மு. 2000 முதல்‌ 1000 வரையுள்ள காலத்தை வெளிப்படுத்துகிறது. 
இவர்‌ முற்பிதாக்களின்‌ காலத்தில்‌ வாழ்ந்திருக்க கூடும்‌. இவர்‌ நூறு வயதிற்குமேல்‌ 
வாழ்ந்திருக்கிறார்‌. இவருடைய செல்வங்கள்‌ கால்நடைகளில்‌ குறிப்பிடப்படகிறது. 
குடும்பத்தின்‌ ஆவிக்குரிய தலைவராகவும்‌ செயல்படுகிறார்‌. சபேயர்‌, கல்தேயர்‌ 
ஆகிய கூட்டத்தினர்‌ முன்‌ குறிப்பிட்ட காலத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌. 


யோபு வாழ்ந்த இடம்‌ 


யோபு ஊத்ஸ்‌ என்ற இடத்தில்‌ வாழ்ந்தார்‌. இது தெற்கு லீபனோனின்‌ கிழக்கே 
அமைந்துள்ளது என வேதத்தில்‌ பார்க்கலாம்‌ (எரேமியா 25:20, புலம்பல்‌ 4:21) 
வேத ஆராய்ச்சியாளர்‌ கருத்துப்படி யோபு யோர்தான்‌ நதிக்கு கிழக்கேயுள்ள 
தேசத்திலாவது சவக்கடலுக்கு தெற்கேயுள்ள தேசத்திலாவது வாழ்ந்திருக்கக்‌ 
கூடும்‌. யோபு ஒரு ஏதோமியனாக இருக்கலாம்‌. காரணம்‌ ஊத்ஸ்‌ என்பவன்‌ 
ஏசாவின்‌ வம்சாவழியான ஏதோமியன்‌ (ஆதி 36:28, 1நாளா1:42) மேலும்‌ 'ஊத்ஸ்‌ 
தேசத்து ஏதோம்‌ குமாரியே்‌' என புலம்பல்‌ 4:21,22ல வாசிக்கிறோம்‌. ஊத்ஸ்‌ 
ஏதோமுடன்‌ தொடர்புடையது. 


நோக்கமும்‌, செய்தியும்‌ 


மனிதனின்‌ துன்பவேளையில்‌ வெளிப்படும்‌ தேவ நீதியை இப்புத்தகம்‌ 
தெளிவாக்குகிறது. வாழ்க்கையின்‌ அனுபவத்தில்‌ எழுகின்ற கேள்வியை இப்புத்தகம்‌ 
எழுப்பி பதில்‌ கூறுகிறது. தேவ பக்தியுள்ள மனிதன்‌, உண்மையுள்ள மனிதன்‌, 
நல்ல குணமுடையவன்‌, மீறுதலுக்கு விலகுகிற பாவமற்ற மனிதன்‌ மிக அதிகமான 
துன்பத்திற்கு உள்ளாகிறார்‌. இச்சூழலில்‌ இவருக்கு எந்த ஆறுதலும்‌, வழி 
நடத்துதலும்‌ கிடைக்கவில்லை. கடந்துவந்த நண்பர்களும்‌ பூர்வங்களின்‌ 
இறையியலை பேசினர்‌. இதற்கான பதில்‌ வேதத்திற்கே உரிய முறையில்‌ 
கொடுக்கப்படுகிறது. 


ஆதிமுதல்‌ இறைவன்‌-மனிதர்‌ உறவை முறிக்க முயலும்‌ முன்றாவது நபர்‌ சாத்தான்‌. 
இவன்‌ மனிதனை தூண்டுகிறவன்‌ (ஆதி 3, மத்தேயு 4:1), குற்றம்‌ சுமத்துகிறவன்‌. 
முன்னுரையில்‌ இவன்‌ மனிதனை இறைவரிடமிருந்து பிரிக்க முயல்கிறதை பார்க்க 
முடிகிறது. 

தேவனுடைய மக்கள்‌ எவ்வளவு துன்பத்தின்‌ நடூவிலிருந்தாலும்‌ தேவனுடைய 
பார்வையிலிருந்து மறைவதில்லை. எவ்வளவு இழந்தாலும்‌ திரும்பப்பெறுவார்கள்‌ 
என்பதை இப்புத்தகம்‌ உறுதிப்படக்கூறுகிறது. 


தல + i 


722212] 


த்‌ 


துதி என்றும்‌ பொருளுடைய “டெகிலிம்‌' என எபிரேய பதத்தில்‌ சங்கீதம்‌ 
அழைக்கப்படுகிறது. சங்கீதத்தின்‌ ஒரு தொகுப்பு “ஈசாயின்‌ மகனான தாவீதின்‌ 
விண்ணப்பங்கள்‌” என இருந்திருக்கிறது (சங்கீதம்‌ 72:20) சங்கீதம்‌ ஐந்து 
பகுதிகளாக பிரிக்கப்பட்டூள்ளது. 


சஙிகீதம்‌ 90-106 
சஙிகீதம்‌ 107-150 


ஆசிரியர்கள்‌ 


சங்கீதம்‌ மற்ற புத்தகங்களை போல ஒரு ஆசிரியரால்‌ எழுதப்பட்டாமல்‌ பலரால்‌, 
பல காலங்களில்‌, பல சூழ்நிலைகளில்‌ எழுதப்பட்டு தொகுக்கப்பட்ட ஒரு 
நூலாகும்‌. 


150 சங்கீதங்களில்‌ 33 சங்கீதங்களில்‌ எந்த தலைப்பும்‌ இல்லாமல்‌ 
காணப்படுகிறது. சங்கீத புத்தகத்தில்‌ 51 சங்கீதகளின்‌ ஆசிரியர்கள்‌ 
தெளிவாக்கப்படாத நிலையில்‌ உள்ளது. மீதமுள்ள சங்கீதங்களை ஏழு 
ஆசிரியர்கள்‌ இயற்றியுள்ளனர்‌. 


எழுதிய சங்கீதங்கள்‌ 
ர்‌ 
தாவீது 3-9, 11-23, 34,41, 51-65,68- 
70,101,103, 108-110, 122,124,131,138-145 


72,127 


3. [மோசே | 
4. | எஸ்றானாகிய மான்‌ 8 த எ | 
| 6. | கோராகு சந்ததியார்‌ | 44-49, 84, 858687. | 
| 7. |[எஸ்றானாகிய ஏதான்‌ [89 | 


எஸ்றானாகிய ஏமான்‌, ஏதான்‌ ஆகியோர்‌ ஞானிகள்‌ என இராஜாக்களின்‌ 
புத்தகத்தை எழுதியவர்‌ குறிப்பிடப்பட்டுள்ளார்‌ (1இராஜா 4:31) 


புத்தகங்களின்‌ பிரிவுகள்‌ 


சங்கீதங்களை கருத்துக்கேற்ப சில பிரிவுகளாக பிரிக்கலாம்‌ 


பாதுகாப்பை உணர்த்துபவை 


சங்கீதத்தில்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ 


பல இடங்களில்‌ பாடல்களாக வந்துள்ள சங்கீதம்‌ தீர்கதரிசனங்களாயும்‌ 
நிறைவேறியுள்ளது. 


கோட. ஸமிரேயர்‌ 28 


22:7,8 லூக்கா 23:35 
22:16 யோவான்‌ 20:25,27 


22:18 மத்தேயு 27:35,36 


போவான்‌ 247 


109:4 
109-8 
110:1 
110:4 
118:22 
118:26 


நீத்மொழ்கன்‌ 


Prove rbs 


சரியான உண்மையான, நியாயமான வார்த்தைகள்‌ என்னும்‌ பொருள்‌ கொள்ளும்‌ 
நீதிமொழிகள்‌, ஒருவன்‌ இவ்வுலக வாழ்க்கையில்‌ வாழவேண்டிய முறை குறித்து 
சொல்லப்பட்ட புத்தகமாகும்‌. இது அரசனுக்கும்‌ ஆண்டிக்கும்‌ பொருத்தக்கூடிய 
ஒன்றாக காணப்படுகிறது. சுருங்கக்கூறின்‌ அனுதின வாழ்கையின்‌ நெறிமுறையை 
கூறுகின்ற புத்தகமாகும்‌. 


எழுதியவர்‌ 


இப்புத்தகத்தை எழுதியவரில்‌ ஒருவர்‌ தன்னை ஞானி என வெளிப்படுத்துகிறார்‌. 
(22:7, 24:23). 1:1ன்படி இவர்‌ தாவீதின்‌ மகனும்‌ இஸ்ரவேலின்‌ ராஜாவுமான ஞானி 


சாலமோனாகும்‌. இந்த ஞானி சாலமோன்‌ மாத்திரமல்ல 30:1ல்‌ யாக்கேயின்‌ மகன்‌ 
ஆகூர்‌ ஈத்தியேலுக்கு சொன்ன வார்த்தைகளாக வாசிக்கலாம்‌. ஆகூர்‌, ஈத்தியேல்‌ 
ஆகிய இவ்விருவருடைய பெயர்கள்‌ வேதத்தில்‌ எங்கும்‌ குறிப்பிடப்படவில்லை. 
உபதேசங்கள்‌ என 31:1ல்‌ வாசிக்கலாம்‌. இவறைப்பற்றிய குறிப்பும்‌ 
காணமுடிவதில்லை. எனினும்‌ நீதிமொழிகளின்‌ அதிகமான பகுதி சாலமோனையே 
சார்ந்திருக்கிறது. 


காலம்‌ 


இந்நூலின்‌ முக்கிய பகுதிகள்‌ கி.மு. 10ம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டது. இருப்பினும்‌ 
இப்புத்தகம்‌ முழுவடிவம்‌ பெற்றது அல்லது மொழிபெயர்த்து எழுதப்பட்டது 
எசேக்கியா ராஜாவின்‌ காலத்தில்‌ என்பது புத்தக குறிப்பிலிருந்து வெளிப்படுகிறது 
(25:1) இது கி.மு.715 முதல்‌ கி.மு. 686 வரையுள்ள காலமாகும்‌. 


நோக்கம்‌ 


நீதிமொழிகளின்‌ முன்னுரைப்படி எழுதியதன்‌ நோக்கம்‌ விவேகத்தையும்‌ 
அறிவையும்‌, நடக்கவேண்டிய வழியையும்‌ இறையோருக்கு காண்பிக்க (1:4) 
எழுதப்பட்டூள்ளது. புத்திமான்‌ கேட்டு தேறவும்‌ (1:5) வாலிபருக்கும்‌, 
இளையவருகளுக்கும்‌ வாழ்க்கை முறையை கற்றுக்கொடுக்கவும்‌, சிறந்த 
வாழ்க்கைக்கு வழிநடத்தவும்‌ (1:8,10, 2:1, 3:1, 4:1, 5:1) எழுதப்பட்டது. 
தவறுகளிலிருந்து. தடைகளிலிருந்து தப்பித்து நடக்க வேண்டுவன, 
செய்யதகாதவைகள்‌ இவைகளை விளக்க நீதிமொழிகள்‌ எழுதப்பட்டூள்ளது. 

எல்லா ஞானத்திற்கும்‌ ஆதாரம்‌ தேவன்‌ என்பதையும்‌ குறிப்பிட தவறவில்லை. 


இவ்வதிகாரங்கள்‌ வாலிபர்களுக்கான நடைமுறை 
11-20 மக்கள்‌ பின்பற்றவேண்டிய காரியங்கள்‌ 


21-30 அதிகாரிகள்‌, அரசர்களுக்கான ஆலோசனைகள்‌ 
பெண்களுக்கான வழிமுறை 


செய்தி 


கடவுளின்‌ வழியை பின்பற்றுகிறவன்‌ செழிப்பான்‌ என்பதே இப்புத்தகத்தின்‌ 
அடிப்படை தத்துவமாகும்‌. 


நீதிமொழிகள்‌ சன்மார்க்க வாழ்கையின்‌ ஆதாரமாக காணப்பட்டாலும்‌. ஆவிக்குரிய 
ஆலோசனைகளையும்‌ ஏற்றமுறையில்‌ கொடுக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான 
காரியங்கள்‌ எவை என்பதை காட்டூகிறது (8:35, 12:1, 16:7). தேவன்‌ மேல்‌ 
நம்பிக்கைவைக்க தூண்டுகிறது (3:5, 26), தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, 
அவர்‌ தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார்‌ என்ற கருத்துகள்‌ 
தெளிவாக்கப்பட்டூள்ளது. 


வாழ்க்கையில்‌ இரண்டு பாதை உண்டு. நீதிமொழிகள்‌ தெரிந்தெடுக்க வேண்டிய 
பாதை எது என்பதை விளக்குகிறது. இதை ஆதாரமாக கொண்டு நன்மை, 
தீமையை அதிகமாக ஓஒப்புமைபடூத்தி கூறப்பட்டுள்ளது. 


ட்ட 


esiastes 


*கோகெலெத்‌' என எபிரேய மொழியில்‌ அழைக்கப்படும்‌ பிரசங்கி ஒரு 
ஆத்துமாவின்‌ வரலாறாக சித்தரிக்கப்படுகிறது. எபிரேய மொழியில்‌ இதன்‌ பொருள்‌ 
“அவையில்‌ பேசுகிறவர்‌” என்பதாகும்‌. அவை என்றால்‌ மக்கள்‌ கூட்டம்‌. இதில்‌ 
திருச்சபையும்‌ அடங்கும்‌. திருச்சபையில்‌ பேசுகிறவன்‌ பிரசங்கி என 
அழைக்கப்படுகிறார்‌. எனவே  இப்புத்தகத்திற்கு பிரசங்கி எனப்‌ பெயர்‌ 
கொடுக்கப்பட்டூள்ளது. 


எழுதியவர்‌ 


இப்புத்தகத்தை எழுதியவர்‌ யார்‌ என வெளிப்படையாக குறிப்பிடப்படாவிட்டாலும்‌ 
இது சாலமோன்‌ ராஜா என்பதை யூகிக்க முடிகிறது. (1:1,12,16, 2:4-9, 7:26-29). 
எப்பொழுது எழுதினார்‌ என்பது தெளிவாக இல்லை. இருப்பினும்‌ இஸ்ரவேல்‌ தேசம்‌ 
யூதா, இஸ்ரவேல்‌ என இரண்டாக பிரிவதற்கு முன்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 


நோக்கம்‌ 


தன்னுடைய அதிகமான அனுபவங்களைவைத்து பிறப்புக்கும்‌ இறப்புக்கும்‌ இடையே 
உள்ள காலத்தை ஆசிரியர்‌ நோக்கிப்‌ பார்க்கிறார்‌. மனிதன்‌ தன்‌ இறப்பை பற்றி 
அதிகமாக கூற இயலாது. இறப்புக்கு முன்‌ உள்ள வாழ்வு பிரச்சனை 
நிறைந்ததாகவும்‌, சுயநலமுடையதாகவும்‌ காணப்படுகிறது என குறிப்பிடுகிறார்‌. 


தன்னுடைய புரிந்துகொள்ளுதலைவைத்து ஆசிரியர்‌ மனிதனை அளவிடுகிறார்‌. 
மனிதனால்‌ செய்யமுடிந்த காரியங்களை நோக்கும்பொழுது ஞானமுள்ளவனாலும்‌, 
தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தாலும்‌, வரன்முறைக்கு உட்பட்டது (1:13, 16- 
18, 7:24, 8:16-17). மனிதன்‌ தேவனுடைய திட்டத்தையோ அல்லது ஏன்‌ 
வாழுகிறோம்‌ என்பதையோ அறிய முடிகிறதில்லை. 


மனிதன்‌ இவ்வுலகத்தை தன்‌ வயப்படுத்திவிடலாம்‌, அதை கட்டுப்படுத்த முடியுமென 
உழைக்கிறான்‌. ஆனால்‌ அது வீணானது என அறியாதிருக்கிறான்‌. (1:4, 2:11, 
17,26, 4:4,16, 6:19) 


விசுவாசத்தின்‌ மூலம்‌ நாம்‌ கண்டுகொள்ளுவது என்னவெனில்‌ தேவன்‌ தன்‌ 
நோக்கப்படி அல்லது சித்தப்படி எல்லாவற்றையும்‌ நடப்பிக்கிறார்‌. (3:1-15, 5:19, 6:1- 
2, 9:1) மனிதன்‌ இதை ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌. எனவே தேவன்‌ கொடுப்பதற்கேற்ப 
பெறுமையாக வாழ்ந்து, வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும்‌. மனிதன்‌ 
தன்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டு, அதிகமான  எதிர்பார்ப்புகளோடுூ 
தோல்வியை தழுவி வருத்தபட்டு சோர்ந்துபோகாது வாழவேண்டும்‌. 
மேலும்‌ தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும்‌ (12:13) 


செய்தி 
தேவனை மையமாககொள்ளாத வாழ்கை நோக்கமற்றதும்‌ பொருளற்றதுமாகும்‌. 
அவரில்லாமல்‌ எதுவும்‌ பாதுகாப்பில்லை (2:25). அவர்‌ மூலம்‌ வருகின்ற 


வாழ்வையும்‌ நன்மையான காரியங்களையும்‌ நன்றியோடு ஏற்றுக்கொண்டு 
மகிழ்சியாயிருக்க வேண்டும்‌. 


உன்னதயஈட்ரு 


song of 


50 


எபிரேயத்தில்‌ இப்புத்தகம்‌ “சாலமோனுடைய பாடலின்‌ பாடல்‌ என 
அழைக்கப்படுகிறது. இதன்‌ பொருள்‌ சாலமோனால்‌ அல்லது சாலமோனுக்காக 
பாடப்பட்ட சிறந்த பாடல்‌ என்பதாகும்‌. (உபாகமம்‌ 10:17 கர்த்தாதி கர்த்தர்‌, தேவாதி 
தேவன்‌, 1தீமோத்‌ 6:15 இராஜாதி ராஜா என குறிப்பிட்டுள்ளது போல பாடலின்‌ 
பாடல்‌ என குறிப்பிடப்பட்டூுள்ளது.) 


தமிழில்‌ உன்னதப்பாட்டு என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உன்னதம்‌ என்றால்‌ 
உயர்ந்த என பொருள்‌. இப்பதம்‌ அதிகமாக தேவனுக்கடுத்த வார்த்தையாகவே 
பயன்படுத்தப்படுகிறது. * உண்னதமானவர்‌” “உன்னத ஸ்தலத்தில்‌ 


வாசம்பண்ணுபவர்‌ தேவன்‌' எனவே இப்புத்தகத்தை தேவனுக்கடுத்த பாடல்‌ என்று 
சொன்னால்‌ மிகையாகாது. 


எழுதியவர்‌ 


உன்னதப்பாட்டு 1:1ல்‌ இப்புத்தகத்தை எழுதியவர்‌ சாலமோன்‌ என தெளிவாக 
குறிப்பிடுவதாலும்‌, இவர்‌ பெயர்‌ ஒரு முறை பயன்படுத்தப்பட்டிருப்பதாலும்‌ (1:1,5, 
3:7,9,11, 8:11-12), இவர்‌ இராஜா என குறிப்பிட்டிருப்பதாலும்‌ (1:4,12), இது 
சாலமோன்‌ ராஜாவாகத்தான்‌ இருக்கவேண்டும்‌. 


காலம்‌ 


சாலமோன்‌ இப்புத்தகத்தை எழுதியிருப்பாரானால்‌ இது எழுதப்பட்ட காலம்‌ 
கி.மு.10ம்‌ நூற்றாண்டு அதாவது ஏறத்தாழ 935ஆம்‌ ஆண்டாகும்‌. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


இறைவனுடைய அன்பு பல வழிகளில்‌ வெளிப்படுகிறது. இவற்றில்‌ ஒன்று கணவன்‌ 
மனைவி அன்பு ஆகும்‌. அதை திருமறையில்‌ பல இடங்களில்‌ பார்க்க முடிகிறது 
(சங்கீதம்‌ 45:6-11, ஓசியா 2:19-20) மேலும்‌ இயேசுக்கிறிஸ்துவை மனவாளனாகவும்‌ 
திருச்சபையை மனவாட்டியாகவும்‌ உருவகப்டூத்தியிருப்பதை புதிய ஏற்பாட்டில்‌ 
தெளிவாக காணமுடிகிறது. (எபேசியர்‌ 5:21-31, வெளி 19:7-9 2 கொரிந்தியர்‌ 11:2) 
இயேசுவும்‌ இது சார்ந்த உவமையை கூறியிருக்கிறார்‌. (மத்தேயு 25:1-10) 


இந்நூலின்‌ செய்தி சாலமோன்‌ மாறுவேடத்தில்‌ சூலமித்தியாளை சந்திக்கிறார்‌ 
அன்பு கொள்ளுகிறார்‌ பின்பு மறுபடி வருவதாக வாக்குகொடுத்து செல்கிறார்‌. 
இதற்கும்‌ இயேசுவினுடைய வாழ்விற்கும்‌ அவர்‌ மறுபடியும்‌ வருவேனென்று 
வாக்குகொடுத்து சென்றதற்கும்‌ அதிகமான தொடர்பு உண்டு. 


எபிரேயர்கள்‌ கருத்துப்படி நீதிமொழிகள்‌ பிரகாரம்‌ போன்றும்‌ பிரசங்கியின்‌ புத்தகம்‌ 
பரிசுத்த ஸ்தலமாகவும்‌ உன்னதப்பாட்டு மகாபரிசுத்த ஸ்தலமாகவும்‌ உருவகித்து 
கூறப்பட்டது. 


ஏசாயா தீர்க்கதரிசியின்‌ புத்தகம்‌ பெரிய தீர்க்கர்‌ புத்தகங்களில்‌ ஒன்றாக 
கருதப்படுகிறது. ஏசாயா என்பதற்கு “தேவன்‌ இரட்சிக்கிறார்‌” (அ) “தேவனின்‌ 
இரட்சிப்பு” என்பது பொருள்‌. இவருடைய தந்‌ைத பெயர்‌ ஆமோத்ஸ்‌ என்பதாகும்‌ 
(ஏசாயா 1:1). இவர்‌ திருமணமானவர்‌ (8:3). இவருக்கு சேயார்‌ யாசூபும்‌ (7:3) 
மகேர்‌-சாலால்‌-அஷ்‌-பாஸ்‌ (8:3) என்ற இரு குமாரர்‌ இருந்தனர்‌. ஏசாயா இராஜ 
வம்சத்தை சேர்ந்தவர்‌ என்பது பாரம்பரியக்‌ கருத்தாகும்‌. அவர்‌ அமத்சியா 
ராஜாவின்‌ சகோதரனும்‌ உசியா ராஜாவின்‌ ஒன்று விட்ட சகோதரனுமாவார்‌. இவர்‌ 
எருசலேம்‌ நகரத்தை சேர்ந்தவர்‌. யூதாவின்‌ ராஜாவாகிய உசியாவின்‌ வாழ்க்கை 
கால இறுதியில்‌ ஏசாயா தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார்‌. (ஏசாயா 6:1-9) 
60 வருடம்‌ (கி.மு 740-680) ஊழியம்‌ செய்தார்‌. இவர்‌ காலத்தில்‌ யூதேயா 
அரசர்களாக உசியா (கி. மு. 790-739), யோதாம்‌ (கி. மு. 739-731), ஆகாஸ்‌ 
(கி. மு. 731-715), எசேக்கியா (கி. மு. 715-686) ஆட்சிசெய்தனர்‌. தல்மாத்‌ என்னும்‌ 
யூத பாரம்பரியத்தின்‌ அடிப்படையில்‌ ஏசாயா மனாசே ராஜாவால்‌ ரம்பத்தால்‌ 
அறுக்கப்பட்டு மரித்தார்‌.(2 இராஜ 21:16) 


ஆசிரியர்‌ 


கி.மு. 150 முதல்‌ கடந்த நூற்றாண்டுவரை ஏசாயா புத்தகம்‌ ஒரு பகுதியாக 
கருதப்பட்டு வந்தது. ஆனால்‌ இப்புத்தகத்தின்‌ பின்னணி வரலாறு, இறையியல்‌ 
கருத்து, எழுத்து வடிவம்‌ இவற்றைப்‌ பார்க்கும்‌ போது 1-39 அதிகாரங்கள்‌ ஒரு 
பகுதியாகவும்‌ 40-66 வேறுபகுதியாகவும்‌ காணப்படுகிறது. முதல்‌ பகுதி ஏசாயா 
தீர்க்கதரிசியால்‌ எழுதப்பட்டிருக்கக்‌ கூடும்‌. இரண்டாவது பகுதியில்‌ பாபிலோனிய 
சிறைப்பிடிப்பைக்‌ குறித்த கருத்து அதிகமாகக்‌ காணப்படுகிறது. இது ஏசாயா 
வாழந்த காலத்திலிருந்து சுமார்‌ 150 ஆண்டுகள்‌ பின்‌ நடத்த நிகழ்ச்சியாகும்‌. 
எனவே இதை எழுதியிருப்பவர்‌ பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்த ஒருவர்‌ எனவும்‌ 
இவர்‌ மற்றொரு ஏசாயா அல்லது இரண்டாது ஏசாயா எனவும்‌ வேத ஆராச்சியாளர்‌ 
கருதுகின்றனர்‌. 


வரலாற்று பின்னணி, காலம்‌ 


1. ஏசாயாவின்‌ வாழ்க்கை காலத்தில்‌(கி.மு. 760-695) அசீரிய பேரரசின்‌ ராஜா 
இஸ்ரவேலலையும்‌, யூதா தேசத்தையும்‌ மேற்க்கொள்ளவும்‌ 
முற்றுகையிடவும்‌ ஆயத்தமாக இருந்து பின்‌ மேற்கொண்டார்‌. கி.மு. 722 ல்‌ 
இஸ்ரவேல்‌ அசீரியரால்‌ மேற்கொள்ளப்பட்டு மக்கள்‌ சிதறடிக்கப்பட்டும்‌, 
அசீரியாவுக்கு கைதிகளாகவும்‌ கொண்டூ செல்லப்பட்டனர்‌. 

2. பிற பேரரசுகளும்‌ தேவ ஜனமாகிய இஸ்ரவேலை ஆட்சிசெய்ய 
நெருக்கிக்கொண்டிருந்தனர்‌ பாபிலோன்‌ (609-539 கி.மு), பெர்சியா (539-333) 
கிரீஸ்‌ (கி.மு 333-169). 

3. ஏசாயாவின்‌ தன்‌ வாழ்க்கைக்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ மற்றும்‌ யூதா மக்கள்‌ 
தங்களுடைய அரசனையும்‌, படைபலத்தையும்‌, பிற அரசுகளின்‌ 
உதவியையுமே நாடியது. தேவனுடைய கிருபையையும்‌ வல்லமையையும்‌ 
நம்ப மறந்தது. இச்சூழலில்‌ இஸ்ரவேலரின்‌ விசுவாசம்‌ நிலைத்திருக்கவும்‌, 
இக்காலகட்டத்தில்‌ ஆவிக்குரிய வாழ்க்கையின்‌ நெருக்க நிலையை 
சந்திக்கவும்‌ ஏசாயா மக்களை ஆயத்தப்படுத்துகிறார்‌. 

4. ஏசாயா தனது செய்தியில்‌ ஜீவனுள்ள தேவன்‌ எல்லா பேரரசுகளுக்கும்‌, 
அரசர்களுக்கும்‌ மேலானவர்‌ என  வெளிப்படூத்தினார்‌. அரசர்களும்‌, 
இராஜ்யங்களும்‌ தேவனின்‌ கட்டமைப்பில்‌ வந்து செல்லும்‌ ஆனால்‌ முடிவில்‌ 
உலகம்‌ அதிகாரத்தால்‌ ஆளப்படாமல்‌. விசுவாசத்தாலும்‌, சுத்தமுள்ள தேவ 
ஜனத்தாலும்‌, மேசியாவாலும்‌ ஆளப்படும்‌ என்பதே இவரின்‌ முக்கிய 
செய்தியாகும்‌. 

5. ஏசாயா இந்நூலை கி.மு.740-700ல்‌ எழுதியிருக்கக்‌ கூடும்‌. 


உள்ளடக்கம்‌ 


ஏசாயா புத்தகம்‌ ஒரு இறையியல்‌ நூலாகும்‌ “ஊழியம்‌ செய்தல்‌” என்பது இதன்‌ 
பொதுவான கருத்தாகும்‌. 


1. அதிகாரம்‌ 1-5 மக்களின்‌ பிரச்சனை: 
இஸ்ரவேலரின்‌ பாவ வாழ்க்கை, தேவனின்‌ வாக்குதத்தங்களை பெறமுடியாத 
இஸரவேலரின்‌ அநீதியான வாழ்க்கை (2:1-4, 4:2-6) 


2. அதிகாரம்‌ 6 பிரச்சனையின்‌ புதில்‌: 
அசுத்தமான இஸ்ரவேலரின்‌ உதடுகள்‌ ஏசாயா தீர்க்கதரிசியை போல்‌ 
சுத்திகரிக்கப்படுமானால்‌ இவர்கள்‌ உலகிற்கு ஒளியாக பிரகாசிக்க முடியும்‌. 


3. அதிகாரம்‌ 7-66: அதிகாரம்‌ ன்‌ விரிவான விளக்கம்‌: 
தேவனுடைய ஊழியர்களுக்கு தேவனின்‌ வல்லமையை குறித்த தரிசனம்‌ 
தேவை. மேலும்‌ எச்சூழலிலும்‌ தேவனை நம்பவேண்டும்‌. காரணம்‌ தேவன்‌ 
நம்பப்படத்தக்கவர்‌. 


தேவஜனத்தினுடைய பாவத்தின்‌ விளைவால்‌ அடிமைகளாக கைவிடூவதில்லை 
தேவன்‌ சர்வ உலகத்திலும்‌ உயர்ந்தவர்‌ என அவர்கள்‌ மூலமாக 
உறுதிப்படூத்துவார்‌.(அதிகாரங்கள்‌ 40-48) 


தேவன்‌ இவர்களின்‌ பாவங்களை மறந்துவிடுவாரா? இல்லை. தேவன்‌ தம்முடைய 
ஊழியக்காரரை அனுப்பி (அதி 49-55) தன்னையே மக்களின்‌ பாவங்களுக்கு 
பலியாக ஏற்படுத்துவார்‌. 

நாம்‌ எப்படி தேவனுக்கு ஊழியம்‌ செய்ய முடியும்‌? நம்முடைய திறமை மற்றும்‌ 
நல்ல வாழ்க்கை மூலமாகவா? இல்லை. ஊழியருடைய அச்சடையாளங்கள்‌ 
வெளிப்படுத்தப்படுகின்றது. (அதி 56-66) 


ஏசாயா நூலில்‌ கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை குறிப்பு 


பிறப்பு - 7:14,9:6 
குடும்பம்‌ - 11:1 
அபிஷேகம்‌ - 11:2 
அவருடைய பண்பு - 11:3,4 
வாழ்கையின்‌ எளிமை  - 7:5 
பெருந்தன்மை - 42:1-4 

மரணம்‌ - 53:1-12 
உயிர்த்தெழுதல்‌ - 25:8 
மகிமையான ஆட்சி - 11:3-16, 32:1-20 


ஏரேம்யா 


JEREMIAH 


எரேமியா என்பதற்க்கான பொருள்‌ மிகத்‌ தெளிவாக தெரியவில்லை. இருப்பினும்‌ 
“தேவன்‌ உயர்த்துகறார்‌” என்றும்‌ “தேவன்‌ கட்டுகிறார்‌” என்றும்‌ “தேவன்‌ எறிகிறார்‌” 
என்றும்‌ பல பொருள்களைக்‌ கொள்ளலாம்‌. எரேமியாவைக்‌ குறித்து அதிகமான 
வரலாற்றுக்‌ குறிப்புகளைப்‌ பழைய ஏற்பாட்டில்‌ பார்க்கலாம்‌. 


வாழ்க்கைக்‌ குறிப்பு 
1. எரேமியாவின்‌ தகப்பன்‌ பெயர்‌ இல்கியா. இவர்‌ ஒரு ஆசாரியன்‌ (1:1) ஆனதோத்‌ 


என்ற ஊரில்‌ இவர்‌ கி. மு. 640 ல்‌ பிறந்தார்‌. அதாவது மனாசே ராஜாவின்‌ 
ஆட்சிகால கடைசியில்‌ பிறந்து, வாழ்ந்திருக்க கூடும்‌. 


2. இவர்‌ தன்னுடைய ஊழியத்தை கி. மு. 6627ல்‌ இவரது 16-21வது வயதில்‌ 
ஆரம்பித்திருக்கிறார்‌. எரேமியா கூறும்பொழுது தன்னை சிறுபிள்ளை என 
கூறுகிறதை கருத்தில்‌ கொள்ளவேண்டும்‌ (1:6). 


3. இஸ்ரவேலரின்‌ கலாச்சாரப்படி இவர்‌ திருமணம்‌ முடித்திருக்க வேண்டும்‌. ஆனால்‌ 
தேனுடைய கட்டளைப்படி திருமணமாகாதிருந்தார்‌. இது ஒரு அடையாளமாக 
யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு காலத்தில்‌ கணவன்‌ மனைவியைப்பிரிந்தும்‌, 
பிள்ளைகள்‌ பெற்றோர்களை பிரிந்தும்‌ இருக்கும்‌ காலம்‌ வரும்‌ என்ற 
முன்னறிவிப்பின்‌ அடையாளமாக இது செய்யப்பட்டது. இவ்வடையாளம்‌ பின்பு கி. 
மு. 586ல்‌ பாபிலோனியர்‌ எருசலேமைப்‌ பிடித்து அழித்தபொழுது நிறைவேறியது. 


4. எரேமியா கிராமத்தில்‌ உள்ள எந்த சந்தோஷமான நிகழ்வுகளிலும்‌, துக்கமான 
காரியங்களிலும்‌ கலந்துகொள்ளவில்லை  (16:5-9) இதுவும்‌ அடையாளமாக 
கொடுக்கப்பட்டது. வரப்போகிற இருளின்‌ நாட்களில்‌ எந்த சந்தோஷமான 
காரியங்களும்‌ நடைபெறாது என்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


5. எரேமியா மற்ற தீர்க்கதரிசிகளைகாட்டிலும்‌ அதிகமாக மனரீதியாகவும்‌, 
சரீரப்பிரகாரமாகவும்‌ துன்பம்‌ அனுபவித்தார்‌. ஒரு நாள்‌ முழுவதும்‌ காவலறையில்‌ 
பூட்டப்பட்டிருந்தார்‌ (20:2-3, 29:26) உளையிலே போடப்பட்டிருந்தார்‌(38:6-13) 
பலமுறை அடித்து சிறையில்‌ அடைக்கப்பட்டார்‌(37:14-16) தன்‌ சொந்த ஜனங்களால்‌ 
கொலைசெய்ய திட்டமிடப்பட்டான்‌(11:18-23) இவர்‌ ஆசாரியராலும்‌, தீர்க்கராலும்‌, 
அதிகாரிகளாலும்‌, மக்களாலும்‌ தவறாக புரிந்துகொள்ளப்பட்டவராவார்‌. 


பின்னணி 


1. யோசியாவின்‌ ஆட்சிகாலத்தின்‌ பாதியில்‌ (கி. மு. 640-609) தன்‌ ஊழியத்தை 

ஆரம்பித்து யோவாகாஸ்‌ (609), யோயாக்கீம்‌ (609-598) யோயாக்கீன்‌ (598-597) 
மற்றும்‌ சிதேக்கியா (597-586) ஆகியோர்‌ காலத்தில்‌ தொடர்ந்து நிறைவேற்றினர்‌. 
இக்காலத்தில்‌ யூதா பல்வேறு நெருக்கங்களின்‌ வழியாக கடந்துவந்தது. எகிப்து, 
அசீரியா, பாபிலோன்‌ பேரரசுகள்‌ வலுத்து வந்த சமயம்‌ அது. அசூர்பனிபால்‌ 
கடைசி அசீரிய ராஜா கி. மு. 627ல்‌ மரித்தார்‌. பின்பு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில்‌ 
நெபோபோலசார்‌ வலிமை வாய்ந்தவனாக விளங்கினான்‌. இவர்‌ எரேமியா 
அழைப்புப்பெற்ற கி. மு. 626ம்‌ ஆண்டு ஆட்சிப்பொறுப்பு ஏற்றான்‌. அசீரிய 
தலைநகரம்‌ நினிவே வீழ்ந்தபின்‌ பாபிலோனை எதிர்த்து எகிப்து வடக்குநோக்கி 
வந்தது. இவர்களை நிறுத்த சென்ற இராஜா பார்வோன்‌ நேகோ ஐபிராத்து நதி 
ஓரமான கர்கேமிஸ்‌ என்ற இடத்தில்‌ போரிட்டான்‌ (2 இராஜா 23:29 2நாளா 35:20- 
24) எகிப்துக்காக பார்வோன்நேகோவோடூ போரிட்ட யூதாவின்‌ ராஜா யோசியா கி. 
மு. 605ல்‌ அப்போரில்‌ கொல்லப்பட்டான்‌. இதை பார்த்து ஆவியில்‌ தூண்டப்பட்ட 
எரேமியா கூறிய வார்த்தைகள்‌ 11:1-8, 17:19-27) 


2. யோசியாவின்‌ மகனாகிய யோவாகாஸ்‌ (சல்லும்‌) (எரேமியா 22:20-21) 
நேகோவால்‌ சிறைபிடிக்கப்பட்டு போனான்‌. அவனுடைய சகோதரனாகிய 
எலியாகீமை யோயாக்கீம்‌ என பெயர்‌ மாற்றி இராஜாவாக நியமித்தான்‌. 
யோவாகாஸ்‌ மூன்று மாதம்‌ ஆட்சிசெய்தார்‌ (2 நாளா 36:2) இவர்‌ ஆட்சியில்‌ 
எரேமியா துன்பப்படுத்தப்பட்டு சிறையிலடைக்கப்பட்டான்‌ (20:1-2, 26:8-9, 32:2-3, 
33:1, 36:26, 37:12-21, 38:6-13,28) 


3. யோயாக்கீம்‌ எரேமியாவை பகைத்தான்‌. எரேமியாவின்‌ வார்த்தைகள்‌ இவருக்கு 
அனுப்பப்ட்டபொழுது அதை கிழித்து நெருப்பில்‌ சுட்டெரித்தான்‌ (36:21-23) 
ஆனாலும்‌ எரேமியா இவ்வார்த்தைகளை மறுமுறை அனுப்பினார்‌. 


4. கி. மு. 605ம்‌ ஆண்டு ஜபிராத்து நதிக்கரையிலுள்ள்‌ கார்கேமிஸ்‌ என்ற 
இடத்தில்‌ எகிப்து மன்னன்‌ பார்வோன்‌ நேகோவை பாபிலோனிய ராஜா 
நேபோபோலசார்‌ மகன்‌ மூலமாய்‌ தோற்க்கடித்தான்‌ (46:2) எகிப்து அரசன்‌ நேகோ 
தோல்விமுகமாக திரும்பினான்‌. பின்பு 70 ஆண்டுகளுக்கு இவர்களால்‌ ஒன்றும்‌ 
செய்யமுடியவில்லை. 


5. நேபுகாத்நேச்சார்‌ கி. மு. 605ம்‌ ஆண்டு எருசலேமை முற்றுகையிட்டான்‌. 
யோயாக்கீம்‌ (தானியேல்‌ 1:1-2) காலத்தில்‌ தானியேல்‌ மற்றும்‌ இவரின்‌ நண்பர்களை 
சிறைபிடித்து தேவாலயத்தின்‌ பொருட்களை எடுத்துச்‌ சென்றான்‌. (1:3-6) 


6. பின்பு கி. மு. 598-597ல்‌ நேபுகாத்நேச்சார்‌ எருசலேமைத்‌ தாக்கி யோயாகி. மு. 
“மை தள்ளிவிட்டு யோயாகீனை ராஜாவாக ஏற்படுத்தினான்‌. யோயாகீன்‌ 3 மாதம்‌ 
ஆட்சிசெய்தான்‌ யோயாகீனின்‌ சிறைபிடிப்பைக்‌ குறித்து எரேமியா தீர்க்கதரிசனமாக 
கூறியது (22:24-30) நிறைவேறியது (24:1, 29:1-2) 


7. கி. மு. 597ல்‌ யோசியாவின்‌ மகனும்‌ யோயாகீனின்‌ சிறிய தகப்பன்‌ மகனாகிய 
சிதேக்கியா ராஜாவானான்‌ (37:1, நாளா 35:11-14) சிதேக்கியா சிலவேளைகளில்‌ 
எரேமியாவின்‌ நண்பனாக அவர்‌ ஆலோசனைகளை கேட்டூ நடந்தார்‌. ஆனால்‌ சில 
வேளையில்‌ எரேமியாவின்‌ எதிரிகள்‌ அவரை சிறைபிடிக்கவும்‌ செய்தனர்‌. 


8. இந்நாளில்‌ எரேமியா சிதேக்கியா ராஜாவோடூ ஒரு உடன்படிக்கை செய்தார்‌. 
தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக தன்‌ ஜீவனை காக்க இவ்வாறு 
செய்தார்‌(38:15-27) இருப்பினும்‌ கி. மு. 586 வரை எரேமியா வீட்டுக்காவலில்‌ 
வைக்கப்பட்டார்‌ (38:28) 


9. சிதேக்கியா நாட்டைவிட்டு தப்பி ஓடும்பொழுது பிடிபட்டு அவருடைய பிள்ளைகள்‌ 
கொலை செய்யப்பட்டார்கள்‌. பின்பு அவர்‌ குருடாக்கப்பட்டார்‌.(39:1-7) பின்பு 
நெபுசாராதான்‌ யூதேயாவில்‌ காவற்சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டான்‌.(40:1-6) 
கெதலியா ஆளுனராயிருந்தபொழுது எதிரிமூலமாக கொலை செய்யப்பட்டான்‌. 
பாபிலோனியருக்கு பயந்த யூதர்கள்‌ பார்வோன்‌ ஒப்பிரா காலத்தில்‌ (கி. மு. 589- 
570) எகிப்த்திற்கு தப்பி ஓடினார்கள்‌ அப்பொழுது எரேமியாவையும்‌(வயது 70) 
பாரூக்கையும்‌ அழைத்துச்‌ சென்றனர்‌.(44:24-30) எரேமியாவின்‌ கடைசிவார்த்தைகள்‌ 
44:24-30ல்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்‌ எகிப்த்து சென்றபொழுது பார்வோன்‌ 
ஒப்பிரா(கி. மு. 589-570) ராஜாவாக இருந்தார்‌. 


நோக்கமும்‌ செய்தியும்‌ 


1. எரேமியா ஒரு தீர்க்கதரிசி என இப்புத்தகத்தில்‌ பல இடங்களிலும்‌ (20:2, 25:2, 
28:5:10-12,15, 29:1,29, 32:2, 34:6, 36:8, 37:2,3-6, 38:9-10,14, 42:2,4, 43:6, 45:1, 46:1, 
13:47, 49:34, 50:1) பழைய ஏற்பாட்டிலும்‌ (2நாளா 36:12, தானியேல்‌ 9:2) புதிய 
ஏற்பாட்டிலும்‌ (மத்‌ 2:17, 27:9) குறிப்பிடப்படுகிறது. 


2. எரேமியா தன்‌ அழைப்பை நன்கு உணர்ந்தவராக காணப்படுகிறார்‌ (1:5, 15:19). 
தீர்க்கதரிசியான இவரிடம்‌ தேவன்‌ முதலில்‌ பேசியதை 19:1,2ல்‌ வாசிக்கிறோம்‌. 
இவ்வார்த்தைகள்‌ 28:9, 32:24ல்‌ நிறைவேறுகிறதையும்‌ காணமுடிகிறது. 


3. எரேமியா கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளை அல்லது பொய்யான தீர்க்கதரிசிகளைக்‌ 
கடிந்து கொள்கிறார்‌ (14:13-18, 23:13-48, 27:14-18). குறிப்பாக அன்னியா, 
செமாயாவை (அதி28,29:24-32) கடிந்துகொள்ளுகிறார்‌. 


4. எரேமியாவின்‌ எதிர்காலத்தைக்‌ குறித்த தீர்க்கதரிசனம்‌ குறுகியகாலத்தில்‌ 
நிறைவேறியிருக்கிறது (16:15, 204, 25:11-14, 27:19-22, 29:10, 34:9-5, 45:10-11, 44:30, 
46:13). இன்னும்‌ ஒருசில தீர்க்கதரிசனம்‌ ஏற்ற காலத்தில்‌ நிறைவேறக்கூடியதாக 
இருக்கிறது (23:5-6, 30:8-9, 31:31-34, 33:15-16). 


5. எரேமியா தன்‌ மக்களின்‌ பாவவாழ்க்கையை பார்த்து துக்கிக்கிறார்‌ (44:23). 
குறிப்பாக விக்கிரக ஆராதனையையும்‌ (16:10-13, 20,22:9, 32:29, 44:2-3, 8,17-19,25) 
சில சமயங்களில்‌ தன்‌ பிள்ளைகளை நரபலி கொடுத்த கொடுமையையும்‌ (7:30- 
34) கண்டிக்கிறார்‌. 


6. இவ்வளவு பாவத்தில்‌ மக்கள்‌ இருந்தபொழுதும்‌ எரேமியா இவர்களை அதிகமாக 
நேசிக்கிறார்‌. தேவன்‌ இவர்களுக்காக விண்ணப்பம்‌ செய்ய வேண்டாம்‌ என்‌ 
சொன்னபோதிலும்‌ (7:6,11:14,14:11) இவர்களுக்காக உருக்கமாக விண்ணப்பம்‌ 
செய்கிறார்‌.(14:7,20) 


7. மக்கள்‌ மனம்திரும்பவேண்டும்‌ என்பதை திட்டவட்டமாக கூறிய எரேமியா, 
உண்மையாக மக்கள்‌ மனம்திரும்பினால்‌ வரவிருக்கும்‌ பேராபத்து 
தள்ளிப்போடப்படும்‌ எனவும்‌ தெளிவாக்கினார்‌. கடவுளின்‌ திட்டத்தை மக்களுக்கு 
வெளிப்படுத்தினார்‌. 


8. எரேமியாவிற்கு தேவன்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலானவர்‌. தேவனே இவ்வுலகில்‌ 
காணப்படும்‌ அனைத்திற்கும்‌ காரணர்‌ அல்லது உருவாக்கியவர்‌ என்றும்‌ (10:12-16, 
15:15-19) சர்வ வல்லவர்‌ (32:27, 48:15, 51:57) சர்வ வியாபி (எங்குமிருப்பவர்‌) 
(23:24) பெரிய காரியங்களைச்‌ செய்கிறார்‌ (32:17-25) சர்வ உலகிற்கு ஆண்டவர்‌ 
(5:15, 18:7-10, 25:17-28 அதி. 46-51) என்பதையும்‌ உறுதிப்படுத்துகிறார்‌. மேலாக 
தேவன்‌ தனிநபர்‌ மீது கரிசணை உள்ளவர்‌ என்பதையும்‌ (31:29-30) விளக்குகிறது. 


9. பாவத்திற்கும்‌, தண்டனைக்கும்‌ உள்ள தொடர்பை எரேமியா படம்பிடித்துக்‌ 
காண்பிக்கிறர்‌. இவர்‌ தைரியமும்‌ உத்தமமுள்ள தீர்க்கதரிசியாவார்‌. இவருடைய 
வார்த்தைகள்‌ வல்லமையுள்ளதாகவும்‌ உள்ளது (5:14, 20:9, 23:29). 


10. தேவனின்‌ நியாயத்தீர்ப்பு மக்கள்‌ மீது கூறப்பட்டாலும்‌ இது முடிவு அல்ல. 
தேவனின்‌ இரக்கம்‌ இதை மேற்கொள்ளும்‌. தண்டனைக்கு பின்‌ விடியல்‌ உண்டு. 
தேவன்‌ புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார்‌ (31:31-34). இதன்‌ மூலம்‌ மக்கள்‌ 
தங்களை பிரத்யோகப்படுத்தப்படுவார்கள்‌. தாவீதின்‌ வம்சத்தில்‌ நதியோடு 
ஆட்சிசெய்வார்‌, உண்மையுள்ள ஆசாரியராக பணிசெய்வார்‌ (அதி. 33). 


11. எசேக்கியல்‌ புத்தகத்தைப்போல்‌ கால அடிப்படையில்‌ தீர்க்கதரிசனம்‌ 
வரிசைப்படுத்தப்படவில்லை. உத்தேசமான வரிசையானது 1:1-7:15, அதி. 26, 7:16- 
2:18, அதி. 25, அதி. 46-51, 36:1-8, அதி. 45, 36:9-32, அதி. 35, அதி. 21-24, அதி. 
27-31, 34:1-7, 37:1-10, 34:8-22, 37:11-38:13, 39:15-18, அதி. 32-33, 38:14-39:14, 52:1- 
10, அதி. 40-44, 52:31-34. 


புலம்பல்‌ 


Lamentations 


எபிரேய பழைய ஏற்பாட்டில்‌ இப்புத்தகத்தின்‌ தலைப்பு “ஐயோ: (இக்கா) 
என்பதாகும்‌. இது இப்புத்தகத்தின்‌ முதல்‌ வார்த்தை மட்டுமல்ல (1:1, 2:1, 4:1) பிற 
இடங்களிலும்‌ வாசிக்கிறோம்‌. இப்புத்தகத்தின்‌ உள்கருத்தை மையமாகவைத்து யூத 
பாரம்பரியத்தில்‌ புலம்பல்‌ எனவும்‌ அழைப்பதுண்டு. இதுவே கிரேக்க, லத்தீன்‌, தமிழ்‌ 
இன்னும்‌ பிறமொழிகளின்‌ பெயராக அமைந்திருக்கிறது. 


எழுதியவர்‌ 


புலம்பல்‌ புத்தகத்தை எழுதியது யாரென தெளிவாக தெரியாவிடினும்‌ யூத மற்றும்‌ 
கிறிஸ்து பாரம்பரியங்கள்‌ எரேமியா என குறிப்பிடுகிறது. இதற்கான அடிப்படை 
காரணங்கள்‌ 


1. 2 நாளாகமம்‌ 35:25 எரேமியா யோசியாவிற்காக பாடிய புலம்பல்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது என்ற குறிப்பு உள்ளது. 

2. எரேமியாவில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள வாசகங்கள்‌ (எரேமியா 7:29, 8:21, 9:1, 
10,20) புலம்பலிலும்‌ பிரதிபலிக்கிறது. 

3. எரேமியா புத்தகத்தின்‌ வார்த்தைகள்‌ மொழி, நடை புலம்பல்‌ புத்தகத்தின்‌ 
வார்த்தைகள்‌, மொழி, நடைக்கு இணையாக காணப்படுகிறது 

4. எரேமியா தீர்க்கதரிசி எருசலேம்‌ வீழ்ந்த காலத்தில்‌ அதைக்‌ கண்டவர்‌. 
இதற்கு இணையாக இப்புத்தகத்தில்‌ எருசலேமின்‌ வீழ்ச்சி தெளிவாக 
குறிக்கப்பட்டிருக்கிறது. 


காலம்‌ 


இப்புத்தகம்‌ எருசலேமின்‌ வீழ்சியையும்‌, அழிவையும்‌ பற்றி குறிப்பிட்டிருப்பதால்‌, 
இது கி. மு. 586க்கு பின்பு எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. இப்புத்தகத்தில்‌ எருசலேம்‌ 
நகரமும்‌, ஆலயமும்‌ திரும்ப கட்டப்பட்ட குறிப்புகள்‌ காணப்படாததால்‌ கி. 
மு. 516க்கு முன்பு எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 


பெரும்பாலான கூற்றுப்படியும்‌, எழுதப்பட்டிருக்கும்‌ சம்பவங்கள்‌ அடிப்படையில்‌ கி. 
மு. 575க்கு முன்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


நோக்கமும்‌, பொருளும்‌ 


கி. மு. 586ல்‌ அழிக்கப்பட்ட எருசலேமைக்குறித்த புலம்பல்‌ இதில்‌ 
அடுக்கப்பட்டிருக்கிறது. 


1. இராஜாக்கள்‌ கொலை செய்யப்பட்டதும்‌ (2:6,9, 4:20) பிரபுக்கள்‌ (1:6, 2:2,9, 
4:7-8, 5:12) முதியவர்‌ (1:19, 2:10, 4:16, 5:12) ஆசாரியர்கள்‌ (1:4,19, 2:6,20, 
4:16) தீர்க்கதிரிசிகள்‌ (2:9,20) மற்றும்‌ மக்களுக்கு ஏற்பட்ட நிலமையை 
விளக்குகிறது. 


2. பட்டினியால்‌ வாடும்‌ தாய்‌ காட்டூமிரான்டியாக மாறி தங்கள்‌ பிள்ளைகளை 
தின்னும்‌ அவல நிலையை எடுத்துக்காட்டூகிறது.(2:20, 4:10) 


3. விரிவான பண்டிகையும்‌, ஆராதனையும்‌ முடிவுக்கு வந்திருக்கிறது.(1:4,10) 


4. எருசலேம்‌ நகரமும்‌, ஆலயமும்‌ அழிக்கப்படுவதற்கு பாபிலோனியர்கள்‌ 
ஒருகருவியாக பயன்பட்டார்கள்‌. ஆனால்‌ அழித்தவர்‌ தேவன்‌ என்பது 
உணர்த்தப்படூகிறது.(1:12-15, 2:1-8, 17,22, 4:11) 


5. புலம்பலோ௫ ஆரம்பிக்கும்‌ இப்புத்தகம்‌ (1:1-2) மன்னிப்பு கோரி மனம்‌ 
திரும்புவதோடூ முடிகிறது.(5:21-22) 


6. தேவனின்‌ அன்பு (3:22), உண்மை (3:23), நம்பிக்கை (3:21, 24-25), மற்றும்‌ 
இரட்சிப்பு (3:26), ஆகிய கருத்துக்கள்‌ தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. தேவனின்‌ 
கிருபை பெரியது எனவும்‌ முடிவற்றது எனவும்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது (3:22- 
23). 


எசேக்கியேல்‌ 


எசேக்கியேல்‌ என்பதற்கு “தேவன்‌ பெலப்படுத்துகிறார்‌” என பொருள்‌. 3:8-9ல தேவன்‌ 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசியை தேவனுக்கு எதிரானவர்கள்‌ மற்றும்‌ யூதா தேசத்தில்‌ 
முரட்டாட்டமுள்ளவர்களிடமிருந்து பாதுகாத்து பெலப்படுத்துகிறார்‌. 


எழுதியவர்‌ 


இப்புத்தகத்தை எழுதியவர்‌ எசேக்கியேல்‌ என்பது பொதுவாக அணைவரும்‌ 
ஏற்றுக்கொள்ளும்‌ கருத்தாகும்‌. 


வரலாற்றுப்‌ பின்னணி 


1. கி.மு. 7ம்‌ நூற்றாண்டின்‌ பின்பகுதியில்‌ நடைபெற்ற காரியங்களை நாம்‌ 
எசேக்கியேல்‌ புத்தகத்தில்‌ வாசிக்கலாம்‌. வடதேசம்‌ என அழைக்கப்பட்ட 
இஸ்ரவேல்‌ தேசம்‌ அசீரியரால்‌ கிமு.722ல்‌ சிறைபிடிக்கப்பட்டுப்போனது. 
தற்போது பாபிலோன்‌ பேரரசு அசீரிய பேரரசை மேற்கொண்டூ தென்‌ தேசமாகிய 
யூதாதேசத்தை கிழக்கிலிருந்து அச்சுறுத்திக்‌ கொண்டிருந்தது. தெற்கே எகிப்தும்‌ 
பலமுள்ளதாக காணப்பட்டது. 


2. எசேக்கியேல்‌ கி. மு. 623ல்‌ பிறந்திருக்கலாம்‌ 1:2ன்‌ படி யோயாகீன்‌ ராஜாவின்‌ 
சிறையிருப்பின்‌ 5ம்‌ வருடம்‌ என  குறிப்பிட்டிருக்கிறது.  ஏசேக்கியல்‌ 
சிறைபிடிக்கப்பட்டது கிமு.597 எனவே 1:2ல்‌ குறிப்பிட்ட வருடம்‌ 593 1:1ன்‌ படி 
30ம்‌ வருடம்‌ எசேக்கியேல்‌ அழைப்புபெற்ற வருடமாகும்‌. 


3. எசேக்கியேல்‌ யோசியா ராஜாவின்‌ ஆட்சிகாலத்தில்‌, சட்ட புத்தகம்‌ குறிப்பாக 
உபாகமம்‌ கண்டெடுக்கப்பட்ட கி.மு.621 வருடம்‌ எசேக்கியேல்‌ சிறுபிள்ளையாக 
இருந்திருக்ககூடூம்‌. 


4. எசேக்கியேல்‌ தன்‌ 18 வது வயதில்‌ முதலாவது பாபிலோனிய படையெடுப்பை 
கண்டிருக்கிறார்‌. இப்படையெடுப்பின்போது தானியேல்‌ போன்றவர்கள்‌ 
சிறைபிடிக்கப்பட்டுப்‌ போயினர்‌. 


5. தனது 25ம்‌ வயதில்‌ (கிமு.597) யூதாவின்‌ ராஜா யோயாக்கீனோடூ இவரும்‌ 
சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோன்‌ கொண்டூச்‌ செல்லப்பட்டார்‌. (2 இராஜா 24:10- 
17) பொதுவாக சிறைபிடிக்கப்பட்டவர்கள்‌ சிறையிலும்‌ அடிமைகளாகவும்‌ 
வைக்கப்படுவர்‌. ஆனால்‌ எசேக்கியேல்‌ இடத்தில்‌ வெளியே தங்க 
அனுமதிக்கப்பட்டார்‌. அவர்‌ தெலாபீபிலே தங்கியிருந்தார்‌ (1:1, 3:15) யூதா 
மூப்பர்கள்‌ கர்த்தருடைய வார்த்தைக்காக இவருடைய வீட்டுக்கு கடந்து 
வந்தனர்‌ (8:1, 14:1, 20:1) 


காலம்‌ 


எசேக்கியேல்‌ புத்தகத்தில்‌ பல தேதிகள்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போதுள்ள 
வேத ஆராய்ச்சியின்‌ படி இதனுடைய காலத்தை எளிதாக கணிக்க முடிகிறது. 


இப்புத்தகத்தில்‌ குறிப்பிடப்பட்டூள்ள 13 தேதிகளில்‌ 12 எரேமியா தேவனிடமிருந்து 


செய்திப்‌ பெற்ற தேதிகளாகும்‌. 13 வது தேதி எருசலேம்‌ வீழ்ந்ததை ஒருவன்‌ 
வந்து தெரிவித்த தேதியாகும்‌.(33:21) 


மத குறிப்பிடப்பட்டுள்ள கணிக்கப்பட்ட ரப்‌ 
ள்‌. காலம்‌ கி.மு நடைபெற்றது 


௮. மூ பக. 10% இ ஆர ர ப ப ] 
3:16 ஏழு நாள்‌ முடிந்தபின்‌ 
ட்‌ 1 


2. 8:1 5 செப்டம்பர்‌ எருசலேமுக்கு அனுப்பப்பட்டது 
17,592 
3. | 20:1-2 7 5 ஆகஸ்ட்‌ 14,591 | இஸ்ரவேலரின்‌ வரலாற்றின்‌ 
தவறான கண்ணோட்டம்‌ 
2 
1 
3 
12 
10 
1 


2 
ஓ 
= 


4. | 24:1 10 ஜனவரி 15,588 | எருசலேம்‌ முற்றுகை 
போடப்பட்டது (2இராஜா 25:1) 
11 1 ஏப்ரல்‌ 23,587 -- | தீருவிற்கு எதிரான பாரம்‌ 
- ஏப்ரல்‌ 13,586 
291 10 | னவரி 7,587 | எகிப்திற்கு எதிரான பாரம்‌ 
29:17 EM ஏப்ரல்‌ 26,571 தீருவிற்கு பதிலாக எகிப்ச 
நாலை 


5. : 
J. : 
30:20 [1 (7 | ஏப்ரல்‌ 29,587 
[311 [ப [3 |1 | ஜீன்‌ 21,587 
10. : i 
5 


10 

7 
11 
11 
12 


ஏ 5 
[321 (12 (12 1 [மார்ச்‌ 3585 | பார்வோனுக்கான புலம்பல்‌ ப 
ஏ 


1 
1 
10 


ல 
மா 
ப்ரல்‌ 13,586 எகிப்தின்‌ மரணம்‌ 
ஏப்ரல்‌ 1,585 
இன்‌ ள்‌ 
1 ட 


1 
2 : "1 னவரி 8,585 | எருசலேமிலிருந்து தப்பியவன்‌ 
நாடு அழிக்கப்பட்டதை 
அறிவித்தல்‌ 
3 [1 [10 [ஏப்ரல்‌ 28,573 | வருங்காலத்தைப்பற்றிய தரிசனம்‌ _ 
கரம்‌ அழிக்கப்பட்டு 14 வருடமான பின்பு | “| 
ஜுலை 593(கி. மு.) தன்‌ அழைப்பபைபெற்று 22 வருடங்கள்‌ செயல்பட்டு தன்‌ 
கடைசி தரிசனத்தை ஏப்ரல்‌ 571 (29:17)ல்‌ பெற்றார்‌. 1:1ல்‌ வாசிக்கும்‌ 30 வருடம்‌ 
இவர்‌ பிறந்த வருடத்தை குறிக்கும்‌ ஏனெனில்‌ ஆசாரியர்‌ தன்‌ பணியை 
மேற்கொள்ளும்‌ வயதும்‌ 30 (எண்‌ 4:3). 


நோக்கம்‌ 


இஸ்ரவேலருக்கு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட இவர்‌ தோல்‌ சுருளை 
சாப்பிடுவதாக உறுவாக்கப்பட்டிருப்பது (அதி 1-3) வார்த்தையை 
எற்றுக்கொள்ளுவதாகும்‌. பின்பு மக்கள்‌ விரும்பி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்‌ அதை 
போதிப்பது இவர்‌ நோக்கமாக இருந்தது. (2:8-3:11) 


இவர்‌ இஸ்ரவேலின்‌ காவல்காரராக நியமிக்கப்பட்டார்‌ (3:16-21) இவரின்‌ கடமை 
தவறான வாழ்க்கை வாழுகின்ற மக்களை கண்டித்து உணர்த்துவதாகும்‌. அவ்வாறு 
கண்டிக்கத்‌ தவறினால்‌ இந்த பழி காவல்காரர்‌ மீது அமரும்‌. எனவே மக்களை 
உணர்த்துவதற்காக அவர்‌ செயல்பட்டார்‌. 


செய்தியும்‌ கருத்தும்‌ 
எசேக்கியேல்‌ தன்னுடைய செயதியில்‌ மூன்று காரியங்களை வலியுறுத்துகிறார்‌. 


1. யூதா தேசத்து மக்கள்‌ பாவம்‌ செய்தனர்‌. இதன்‌ விளைவாக தேவன்‌ 
இவர்களை நியாயந்தீர்த்து பாபிலோனுக்கு அடிமைகளாக 
அனுப்பினார்‌.(22:1-31) மக்கள்‌ மனம்திரும்பி தேவனைச்‌ சேரவேண்டும்‌. 


2. பாபிலோனின்‌ அடிமைத்தனம்‌ தொடரும்‌ (4:6, 6:8-10, 12:10-16, 
14:22,22:15). கள்ள தீர்க்கதரிசிகள்‌ எருசலேம்‌ மறுபடியும்‌ திரும்புவது 
விரைவாக இருக்கும்‌ என கூறிவந்தனர்‌. இச்சூழலில்‌ மக்கள்‌ தேவனிடம்‌ 
திரும்ப வேண்டுமென உரைத்தார்‌. 


3. எதிர்காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ மறுபடியும்‌ கட்டப்படும்‌ (11:16-21, 20:33-44, 
28:25-26, 36:8-37:28). இது விசுவாசிப்பவர்களுக்கு மாத்திரமே நடக்கும்‌. 
எசேக்கியேல்‌ வார்த்தையை கேட்கும்‌ அநேகர்‌ இக்கூட்டத்தில்‌ 
பங்குபெறமாட்டார்கள்‌. 


சிறப்புக்‌ குறிப்புகள்‌ 
எசேக்கியேல்‌ ஒரு தரிசன தீர்க்கதரிசி என அழைக்கப்படூகிறார்‌. ஒவ்வொரு 


முறையும்‌ ஏதாவது எடுத்துக்காட்டோ௫ ஒலி மூலமாகவும்‌ தேவன்‌ தம்முடைய 
வார்த்தைகளையும்‌, உண்மைகளையும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. 


எசேக்கியேலின்‌ தரிசனங்கள்‌ 


சேராபீன்‌ தரிசனம்‌, எசேக்கியேலின்‌ அழைப்பு (1:4-28) 
புத்தகச்சுருள்‌ தரிசனம்‌ 

பள்ளத்தாக்கு தரிசனம்‌ 

எருசலேமின்‌ தரிசனம்‌ 

தேவாலயத்தில்‌ நான்கு அருவருப்புகள்‌ (8:1-18) 
மனுஷர்‌ கொலைசெய்யப்படுதல்‌ (9:1-11) 

ஊர்‌ அக்கினியால்‌ அழிக்கப்படுதல்‌ (10:1-22) 

தேவன்‌ நகரத்தை விட்டுசெல்லுதல்‌ (11:1-25) 


00d M PWN 


9. உலர்ந்த எலும்பு தரிசனம்‌ 
10. புதிய ஆலயமும்‌ மற்ற காட்சிகளும்‌ (40:1 48:35) 


எசேக்கியேல்‌ அடையாள செயல்கள்‌ மூலம்‌ அநேக உண்மைகளை 


பகிர்ந்துகொண்டார்‌. 


LE EE 1 வாதனை [வேகத்‌ 


தீட்டப்பட்ட பட்டயம்‌ அடையாளம்‌ நியாயத்தீர்ப்பு தவிர்க்க முடியாதது 21:1-17 
வந்துவிட்டது 
எசேக்கியேல்‌ மனைவி மரணம்‌ Hi ்‌ டடம 
அணுடையானம்‌ ஆசீர்வாதங்களை இழத்தல்‌ 
இரண்டு கோல்‌ அடையாளம்‌ இஸ்ரவேலும்‌ பூதாவும்‌ ஒன்றாய்‌ இணைதல்‌ 


தாண்யேல்‌ 


DANIEL 


தானியேல்‌ என்பதற்கு “தேவன்‌ நியாயாதிபதி” அல்லது “தேவன்‌ என்‌ 
நியாயாதிபதி” எனப்பொருள்‌. இப்புத்தகத்தின்‌ தலைமை பாத்திரத்தின்‌ பெயரையே 
இப்புத்தகம்‌ தலைப்பாக கொண்டூள்ளது. 


எழுதியவர்‌ 


தானியேல்‌ புத்தகத்தை எழுதியவர்‌ தானியேலாவார்‌. இதை தானியேல்‌ புத்தகத்தின்‌ 
மூலம்‌ அறியலாம்‌ (9:2, 10:2). மேலும்‌ கிறிஸ்து கூறும்பொழுது இக்கூற்றை 
உறுதிப்படூத்துகிறார்‌ (மத்தேயு 24:15) 


காலம்‌ 


இஸ்ரவேலர்‌ பாபிலோனியரின்‌ சிறையிருப்பில்‌ இருந்தபொழுது எழுதப்பட்ட நூல்‌ 
இதுவாகும்‌. இது பெர்சிய ராஜா கோரேஸ்‌ பாபிலோனை மேற்கொண்ட நாட்களிற்கு 
(கி. மு. 539) பின்பு சுமார்‌ 530ல்‌ எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 


பின்னணி 


1. வரலாற்றுப்‌ பின்னணியைப்‌ பார்க்கும்போது நான்கு வல்லமையுள்ள 
அரசர்கள்‌ பாபிலோனை ஆண்டார்கள்‌. 1. பாபிலோனிய ராஜா (கி. மு. 607- 
560) நேபுகாத்‌ நேச்சர்‌ 2. பாபிலோன்‌ ராஜா பெல்சாத்சார்‌ (கி. மு. 560-550) 
3. மேதிய ராஜா தரியு (கி. மு. 520-487) 4. பெர்சியா ராஜா கோரேஸ்‌ (கி. 
மு. 486-466) 


2. கி. மு. 621ம்‌ வருடம்‌ மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ எருசலேம்‌ 
தேவாலயத்தில்‌ கண்டுபிடித்த நாட்களில்‌ யூதா நாட்டின்‌ இராஜா வம்சத்தில்‌ 
தானியேல்‌ பிறந்திருக்கக்‌ கூடும்‌. 


3. தானியேல்‌ எசேக்கியா ராஜாவின்‌ வம்சத்தில்‌ வந்தவர்‌ என ஒரு கூற்று 
உண்டூ (2 இராஜா 20:17-18, ஏசாயா 39:7, தானியேல்‌ 1:3) 


4. கி.மு. 605ல்‌ முதலாவதாக சிறைப்பிடிக்கப்பட்ட கூட்டத்தில்‌ தானியேலும்‌ 
ஒருவராக காணப்பட்டார்‌. அப்போழுது இவர்‌ ஒரு வாலிபராக இருந்தார்‌. இக்‌ 
கூட்டத்தில்‌ சாத்ராக்‌ என பெயர்மாற்றப்பட்ட அனனியா, மேஷாக்‌ என பெயர்‌ 
மாற்றப்பட்ட மிஷாவேல்‌, ஆபேத்‌-நேகே என பெயர்‌ மாற்றப்பட்ட அசரியா 
(1:7) ஆகியோரும்‌ இருந்தனர்‌. பாபிலோனிய அரண்மனையில்‌ 
தானியேலுக்கும்‌ கல்தேயருடைய கல்வி கொடுக்கப்பட்டது.(1:4) தேவன்‌ 
இவருக்கு புதிரை புரியவைக்கும்‌ தாலந்தும்‌, கனவை விளக்கும்‌ தாலந்தும்‌ 
கொடுத்தார்‌. (1:7 அதி 2,4) தானியேல்‌ பிரதானியாக பாபிலோனின்‌ 
மாகாணத்தை ஆள அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டது. மேதிய மன்னன்‌ தரியு 
மூலமாக தேசாதிபதிகளாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு மேலான பிரதானியாக 
தானியேல்‌ நியமிக்கப்பட்டான்‌. 


5. தானியேல்‌ தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டது குறிப்பிடப்படாவிட்டாலும்‌ கி. 
மு. 536 வரை அதாவது முதலாவது யூதர்கள்‌ எருசலேமுக்கு திரும்பிய பின்‌ 
2 ஆண்டுகளில்‌ தன்‌ ஊழியத்தை நிறைவேற்றினார்‌. இவர்‌ சுமார்‌ 70 
ஆண்டுகள்‌ சிறையிருப்பின்‌ காலத்தில்‌ (கி. மு. 605-536) நடைபெற்ற 
காரியத்தை இக்காலத்திற்கு பின்‌ எழுதியிருக்கக்‌ கூடும்‌. 


6. 


ஓசியா 


தானியேல்‌ தைரியமும்‌, விசுவாசமும்‌ சிங்கத்தின்‌ கெபியில்‌ விளங்குகிறது 
(6:16-24) தானியேலின்‌ மரணம்‌ தெளிவாகக்‌ குறிப்பிடப்படவில்லை. 


நோக்கமும்‌, கருத்தும்‌ 
தேவன்‌ உலகத்திற்குப்‌ பொதுவானவர்‌ என்பது இப்புத்தகத்தில்‌ புதைந்து 
கிடக்கும்‌ கருத்தாயிருக்கிறது. 


இராஜ்ஜியத்தை ஆளுகிறவர்‌ தேவன்‌ என்று மக்களும்‌, ஆளுகிறவர்களும்‌ 
உணர்ந்து கொள்ள இப்புத்தகம்‌ எழுதப்பட்டது. 


தானியேலின்‌ தரிசனம்‌ தேவனை வெற்றிசிறந்தவராக காண்பிக்கிறது (7:11, 
26-27, 8:25, 9:27, 11:45, 12:13) 


தேவன்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாக ஏற்படுத்தப்போகும்‌ அழிவில்லாத 
நிலையான அரசைக்‌ குறித்து விளக்குகிறதாக இப்புத்தகம்‌ 
காணப்படுகிறது. (2:44, 7:27 வெளி 11:15) 


தானியேல்‌ புத்தகத்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம்‌: முதலாவது 
வரலாற்றுப்‌ பகுதி (அதி 1-6) இரண்டாவது தீர்க்கதரிசனப்‌ பகுதி (அதி 7- 
12) 


ஆசிரியர்‌ 


என்பதற்கு “இரட்சிப்பு” எனப்‌ பொருள்‌ எபிரேய மூல வார்த்தையை 


நோக்குவோமானால்‌ யோசுவா, இயேசு என்ற பெயர்களும்‌ இதிலிருந்து 


வந்ததாகும்‌. அதன்‌ பொருள்‌ “இரட்சிப்பு” அல்லது “தேவன்‌ 
இரட்சிக்கிறார்‌”” என்பதாகும்‌. 


ஓசியாவின்‌ தந்தை பெயேரி (1:1) என்பவராவார்‌. இவருடைய மனைவி திட்வாமின்‌ 
மகள்‌ கோமேர்‌ (1:3) இவருக்கு மூன்று பிள்ளைகள்‌. 1. மகன்‌ - இஸ்ரியேல்‌ - 
ஏகூவின்‌ வம்சத்தின்‌ மேல்‌ இஸ்ரவேலின்‌ இரத்தப்பழியைத்‌ தீர்க்க அடையாளமாகும்‌ 
(1:4). 2. மகள்‌ - லோரு காமா (அன்பு பெறாதவள்‌) - இஸ்ரவேல்‌ வம்சத்தோடூ 
இனி இரக்கம்‌ செய்வதில்லை என்பதன்‌ அடையாளமாகும்‌. 3. மகன்‌ - லோகம்மீ 
(எம்‌ மக்கள்‌ அல்லர்‌ (௮) நான்‌ உங்கள்‌ கடவுள்‌ அல்ல)(1:9) இஸ்ரவேலர்‌ இனி 
தேவனுடைய மக்கள்‌ என அழைக்கப்படமாட்டார்கள்‌ என்பதற்கு அடையாளமாகும்‌. 


இவர்‌ ஊழியம்‌ ஆமோஸ்‌ ஊழியத்திற்கு சற்று பின்பு ஆரம்பித்தது. ஆமோஸ்‌ 
தேவனுடைய நியாத்தீர்ப்பை குறித்து கண்டித்துரைத்தார்‌. இஸ்ரவேல்‌ மேலுள்ள 
அன்னிய ஆட்சியை குறித்தும்‌ உறுதிப்படுத்தினார்‌. ஆந்த அன்னிய ஆட்சி அசீரியா 
ஓசியா என தெளிவுப்படூத்தினார்‌. (7:11,8:9,10:6,11:11) 


இவர்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தை சேர்ந்தவர்‌. தீர்க்கதரிசனங்களை எழுதியவர்களில்‌ 
இஸ்ரவேல்‌ தேசத்தை சேர்ந்த ஒரே ஒருவர்‌ இவரே. இப்புத்தகம்‌ சமாரியா 
தேசத்தை அசீரியா மேற்கொண்ட பின்பு யூதேயா தேசத்திலிருந்து 
எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


சிறிய தீர்கதரிசிகளின்‌ அட்டவணையில்‌ முதலாவதாக இப்புத்தகம்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. 


பின்னணி 


1.ஓசியா வட தேசமாகிய இஸ்ரவேலின்‌ வீழ்ச்சியின்‌ (கி. மு. 722) 
காலகட்டத்தில்‌ வாழ்ந்தார்‌. 


2. கடைசி 25 ஆண்டுகளில்‌ (கி. மு. 747-722) இஸ்ரவேல்‌ தேசத்தை 6 பேர்‌ 
அரசாண்டனர்‌. (2 இராஜா 15:8-17:41) (1. சகரியா 2. சல்லூம்‌ 3. 
மெனாக்கேம்‌ 4. பெக்காகியா 5. பெக்கா 6. யோதாம்‌) இந்த அரசர்கள்‌ 
தேவனுடைய கோபத்தில்‌ அரசர்களாக நியமிக்கப்பட்டு, தேவனின்‌ 
உக்கிரத்திலே தள்ளப்பட்டவர்கள்‌(13:11). 


செய்தியும்‌ நோக்கமும்‌ 
1)ஓசியா புத்தகத்தின்‌ முதல்‌ பகுதி (அதி. 1-3) 


ஓசியாவின்‌ வாழ்க்கை மக்களின்‌ வாழ்க்கைக்கு அடையாளமாக காண்பிக்கிறதை 
அறிய முடிகிறது. தேவன்‌ ஓசியாவை நோக்கி வேசியாகிய கோமேரை மணக்கும்படி 
சொல்கிறார்‌. இவர்களுடைய மூன்று பிள்ளைகளும்‌ மூன்று அடையாளங்களாக 
கொடுக்கப்பட்டு, பெயர்களும்‌ அதற்கேற்றார்‌ போல்‌ கொடுக்கப்படுகிறது. 2ம்‌ 
அதிகாரம்‌ ஓசியா-கோமேர்‌ இடையே உள்ள உறவுக்கும்‌ தேவன்‌- இஸ்ரவேலர்‌ 
இடையே உள்ள உறவுக்கும்‌ ஒப்புமைப்‌ படூத்தப்படுகிறது. உண்மையற்ற தன்‌ 
மனைவியை ஓசியா வீட்டைவிட்டு வெளியே அனுப்புகின்றனர்‌. ஆனால்‌ ஓசியா 


தொடர்ந்து நேசிக்க அறிவுறுத்தப்படுகிறார்‌. மறுபடியுமாக தன்‌ மனைவியை 
சேர்த்துக்கொள்ளுகிறார்‌. இந்த உறவு இஸ்ரவேலரோடு உள்ள உறவை 
வெளிப்படூத்துகிறது. (2:4,9,18) இஸ்ரவேலர்‌ தேவனை விடூத்து அடிமைத்தனத்திற்கு 
நேராக செல்லுவதையும்‌ எச்சரிக்கிறார்‌. (7:16,8: 14,9:3,6,17 11:5) தேவன்‌ இன்னும்‌ 
இஸ்ரவேலரை நேசிக்கிறார்‌ என்பதை அவர்களுடைய திரும்புதல்‌ மூலம்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. (1:11, 2:14-23, 3:5, 11:10-11, 1447) 


2) இப்புத்தகத்தின்‌ இரண்டாவது பகுதி (அதி 4-14) 


கானானிய தெய்வங்களை வணங்குதல்‌ இஸரவேலரின்‌ ஈடுபாடு குறித்து விவரித்து 
அவர்களை மனம்திரும்ப ஓசியா அழைக்கிறார்‌. அழிவிற்கு தப்ப இஸ்ரவேலர்‌ 
விக்கிரக ஆராதனையை விடவேண்டும்‌. (6:14) தேவன்‌ நியாயந்தீர்க்கிறவர்‌ மக்கள்‌ 
பாவம்‌ செய்யும்‌ வேளைகளில்‌ அவர்களை கண்டித்து மக்களை உணர்த்துகிறார்‌. 
கீழ்படியாதவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. ஆனால்‌ மக்கள்‌ மனம்திரும்பும்பொழுது 
அவர்களை சேர்த்துக்கொள்ளுகிறார்‌. 


யஈ(வல்‌ 


“யெகோவா தேவன்‌” என்னும்‌ பொருளுடைய யோவேல்‌ தீர்க்கதரிசியை குறித்து 
மிக குறைவாகவே வேதத்தில்‌ குறிப்புகள்‌ உள்ளது. இவருடைய தந்தை பெயர்‌ 
பெத்துவேல்‌ என்பதாகும்‌.(1:1) 


பின்னணி வரலாறு 


இப்புத்தகத்தில்‌ எந்த இராஜாவின்‌ பெயரோ, வட தேசமாகிய இஸ்ரவேலைக்‌ 
குறித்தோ, அசீரியா அல்லது பாபிலோனைக்‌ குறித்தோ குறிப்புகள்‌ ஏதுமில்லை. 
இருப்பினும்‌ தேவாலய வழிபாட்டைக்‌ குறித்தும்‌ ஆசாரிய பணியைக்‌ குறித்தும்‌ 
அழுத்தமாக சொல்லப்பட்டூள்ளது. மீட்பைக்‌ குறித்து சிலேடையாக காரியங்கள்‌ 
சொல்லப்பட்டூள்ளது. எனினும்‌ இப்புத்தகத்தின்‌ காலத்தை கனிப்பது கடினமாகவே 
உள்ளது. 


1. 


யூதேயா அரசன்‌ யோவாஸின்‌ ஆட்சியின்‌ முதல்‌ காலத்தில்‌ (கி. மு. 835) 
யோவாஸ்‌ ராஜா சிறுவனாக இருந்ததால்‌ பிரதான ஆசாரியர்‌ சிறுவனாகிய 
ராஜா இடத்தில்‌ ஆட்சிசெய்துவந்தார்‌. இதற்கு சற்றுமுன்பு யூதா ராஜாவோடு 
இஸ்ரவேல்‌ ராஜா நல்லுறவு கொண்டிருந்தான்‌. இதன்‌ மூலம்‌ யூதாவை 
சேர்ந்த யோசாபாத்துக்கும்‌ இஸ்ரவேல்‌ தேச ராஜா ஆகாப்‌ மகள்‌ 
அத்தாலியாளுக்கும்‌ திருமண ஏற்பாடுகள்‌ நடந்து முடிந்தது. இவர்களுடைய 
மகன்‌ அகசியா யூதாவின்‌ ராஜாவானான்‌. ஆனால்‌ யெகூ (இஸ்ரவேலன்‌) 
அகசியாவை கொலை செய்தான்‌. (2 இராஜா 9:27-28) பின்பு அத்தாலியாள்‌ 
ஆட்சியை கைப்பற்றினாள்‌. இதினிமித்தம்‌ இஸ்ரவேலோட௫ கொண்டிருந்த 
உறவு முறிந்தது. இக்காலத்தில்‌ அசீரிய பேரரசு பெலனிழந்து, பாபிலோன்‌ 
பேரரசு பெலப்பட ஆரம்பித்தது. 


பாபிலோனின்‌ சிறைபிடிப்பிற்குப்‌ பின்பு இக்காலத்தில்‌ யூதா பெர்சியா 
பேரரசின்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ இருந்தது. அரசர்கள்‌ யாருமில்லை. எருசலேம்‌ 
தேவாலயம்‌ திரும்ப கட்டப்பட்டிருந்தது. இக்காலத்தில்‌ ஆசாரியர்கள்‌ 
தேசத்தை வழிநடத்தி வந்தனர்‌. 


எழுதிய நோக்கம்‌ 


யோவேல்‌ காலத்தில்‌ கர்த்தர்‌ வெட்டுக்கிளியினால்‌ வாதித்தார்‌. இதை தீர்க்கதரிசி 
வரப்போகிற கர்த்தருடைய நாளுக்கான முன்னறிவிப்பாக கருதினார்‌. கர்த்தருடைய 
நாள்‌ மூன்று நோக்கங்களைக்‌ கொண்டது. ஆவை வரப்போகிற நியாயத்தீர்ப்பை 
குறித்து எச்சரிக்க மக்களை மனம்திரும்ப அழைக்க தேவஜனத்திற்கு கர்த்தருடைய 
நாளுக்குப்‌ பின்வரும்‌ இரட்சிப்பைக்‌ குறித்து நம்பிக்கையைக்‌ கொடுக்க. 


பொருளடக்கம்‌ 


நேர்த்தியாக அடுக்கப்பட்ட புத்தகங்களில்‌ ஒன்று யோவேல்‌ புத்தகமாகும்‌ 


1. 


1ம்‌ அதிகாரம்‌, வெட்டுக்கிளியால்‌ தேசத்தில்‌ ஏற்படும்‌ இழப்பு 
மனிதர்களையும்‌, விலங்குகளையும்‌ பட்டினிக்கு வழிநடத்தியது. எனவே 
யோவேல்‌ ஆசாரியர்களை உபவாசித்து மனம்திரும்பி தேவனிடத்தில்‌ 
ஜெபிக்க அழைக்கிறார்‌. 


2ம்‌ அதிகாரத்தில்‌ முதல்‌ அதிகாரத்தை உதாரணமாக எடுத்து எதிராளி 
எவ்வளவாக வருவர்கள்‌ என விளக்குகிறார்‌. எனவே மக்கள்‌ மனம்திரும்ப 
வேண்டும்‌ என கூறுகிறார்‌. இங்கு தேவனுடைய செய்கைகள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன. தேவன்‌ ஜனங்களின்‌ அழுகைக்கு பதிலளிப்பார்‌. 
எதிராளியிடமிருந்து மக்களை விடூவிப்பார்‌. தேவன்‌ மக்களுக்கு புதிய 
ஆவியை, அதாவது தம்முடைய ஆவியை கொடுத்து எழுப்புவார்‌. 


3ம்‌ அதிகாரத்தில்‌ இறுதி நாட்களில்‌ நடைபெறப்போகும்‌ தேவனுக்கும்‌- 
பிசாசுக்கும்மான யுத்தத்திற்கு முன்பாக மக்களை தேவன்‌ எழுப்புவார்‌. 
இறுதியில்‌ தேவன்‌ வெற்றிபெறுவார்‌. 


யோவேல்‌ தீர்க்தரிசியின்‌ புத்தகத்தில்‌ “கர்த்தருடைய நாள்‌” முக்கிய கருத்தாக 
பிரதிபலிக்கிறது. (1:15, 2:2,11,31) 


1. பழைய கருத்து மாற்றப்பட்டு இது நிகழ்காலக்‌ காரியமாக குறிப்பிடப்படுகிறது. 

2. நிகழ்காலத்திற்கும்‌ வருங்காலத்திற்கும்‌ உள்ள வேறுபாடு 
தெளிவாக்கப்படுகிறது. (2:19-27) 

3. முடிவுகாலம்‌ என்பது உலகத்திற்குப்‌ பொதுவானது (3:2,1:10) 


யோவேல்‌ தீர்தரிசி பெந்தேகோஸ்தே தீர்க்கர்‌ என அழைக்கப்படூகிறார்‌. புதிய 
ஏற்பாட்டில்‌ பேதுரு மாம்சமான யாவர்மேலும்‌ தேவன்‌ ஆவியை உற்றுவார்‌ என 
யோவேல்‌ 2:28-29ல்‌ கூறப்பட்டிருப்பது நிறைவேறுவதாக கூறுகிறார்‌. (அப்‌ 2ம்‌ அதி) 


ஆமோஸ்‌ என்பதற்கு “சுமை தாங்குகிறவர்‌” எனப்‌ பொருள்‌. யூதா தேசத்திலுள்ள 
தெக்கோவா என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. ஆனால்‌ இவர்‌ வடதேசமாகிய 
இஸ்ரவேலுக்கு தன்‌ செய்தியை கொடுத்தார்‌. இவர்‌ மந்தையை மேய்க்கிறவரும்‌, 
கட்டத்திப்‌ பழங்களை பொறுக்குகிரவராய்‌ இருத்தார்‌.(7:14) 


பின்னணி வரலாறு 


1. கி. மு. 930ல்‌ யூதா பென்யமீன்‌ கோத்திரங்கள்‌ தவிர இஸ்ரவேலின்‌ மற்ற 10 
கோத்திரங்களும்‌ தாவீது ஆட்சி செய்துவந்த பேரசிலிருந்து பிரிந்து சுதந்திரமாக 
செயல்படத்‌ துவங்கியது. நாபேத்தின்‌ குமாரன்‌ யெரோபெயாம்‌ இத்தேசங்களுக்கு 
இராஜாவானான்‌. இவர்களுடைய தலைநகர்‌ சமாரியாவாகும்‌. இரு இஸ்ரவேல்‌ 
எனவும்‌ வட தேசம்‌ எனவும்‌ அழைக்கப்பட்டது. யூதா, பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ 
ஒன்றாக இணைந்து யூதா தேசம்‌ அல்லது தென்தேசத்தை ஏற்படுத்தினர்‌. 
இவர்களை ரெகோபெயாம்‌  ஆட்சிசெய்துவந்தார்‌. இவர்களின்‌ தலைநகர்‌ 
எருசலேமாகும்‌. 


இஸ்ரவேலர்‌ (வடதேச மக்கள்‌) தேவனை வழிபட மக்கள்‌ எருசலேம்‌ செல்லுவது 
வழக்கம்‌. தேசம்‌ பிரிந்திருப்ப தால்‌ தேவாலயமுள்ள எருசலேம்‌ (யூதா தேசம்‌) 
செல்லாமல்‌ தன்‌ ராஜ்யத்தில்‌ தங்கியிருக்கும்படி வடதேசமாகிய இஸ்ரவேலின்‌ 


வடக்கு எல்லையில்‌ உள்ள தாணிலும்‌, தெற்கு எல்லையிலுள்ள பெத்தேலிலும்‌ 
பொன்னினாலான இரண்டு கன்றுக்குட்டிகளைச்‌ செய்து அவைகளை வணங்கும்படி 
கூறினார்‌ (1 இராஜா 12:28). இது தேவனுடைய முதலாவது கட்டளைக்கு 
எதிரானதாகக்‌ காணப்பட்டது (யாத்‌ 20:3-5). இது இவர்களுடைய உருவழிபாடூ 
அல்லது விக்கிரக ஆராதனைக்கு  ஆரம்பமாயிருந்தது. அது சமாரியா 
அழிக்கப்படும்‌ வரை (கி.மு. 722) தொடர்ந்தது. 


2. முதலாம்‌ யெரோபெயாமை தொடர்ந்து தேசம்‌ படைபலத்தில்‌ வலுவிழந்து 
காணப்பட்டது. இரண்டாம்‌ யெரோபெயாமின்‌ காலத்தில்‌ (கி.மு.793-781) அது மாறி 
தேசம்‌ வளமை பெற்றது. இக்காலமே இஸ்ரவேலின்‌ பொற்காலமாகும்‌. 


3. இரண்டாம்‌ யெரோபெயாமுக்கு பின்‌ வந்தவர்கள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்கு 
பொல்லாததை செய்தார்கள்‌. பணம்‌ படைத்தவர்கள்‌ ஏழைகளை நசுக்க 
ஆரம்பித்தனர்‌. பார்வைக்கு அழகாயிருந்த தேசத்தின்‌ உள்ளான அழுக்கை 
ஆமோஸ்‌ தீர்க்கர்‌ சுட்டி காண்பித்தார்‌. 


பொருளடக்கம்‌ 


1. ஆமோஸ்‌ தீர்க்கதரிசி உத்தமத்தையும்‌ தேவநீதியையும்‌ குறித்து வலியுறுத்திக்‌ 
கூறினார்‌. இவர்‌ குறிப்பிடும்‌ உண்மைத்‌ தன்மையே உலக உறவுகளுக்கு குறிப்பாக 
ஏழைகளுக்கும்‌ தேவையுள்ளவர்களுக்கும்‌ பழைய ஏற்பாடு தரும்‌ விளக்கமாக 
அமைந்திருக்கிறது. 


2. ஆமோஸ்‌ அதிகாரம்‌ படைத்தவர்களையும்‌, பணக்காரர்களையும்‌ வன்மையாக 
கண்டிக்கிறார்கள்‌. ஏனெனில்‌ இவர்கள்‌ எளியவரை ஒடுக்கி ஏழைகளிடம்‌ 
திருடுகிறார்கள்‌ (2:6, 4:1, 5:10-13, 8:1-6) 


3. ஆமோஸ்‌ மனிதர்‌ மூலமாக ஒரு சமுதாய மறுமலர்ச்சி ஏற்பட அழைத்தார்‌. 
இது குறைவுள்ளதாயிருந்தாலும்‌, மனிதனின்‌ மாற்றம்‌ (5:14-15,24) சமூக நீதி 
மீதுள்ள தேவனின்‌ கரிசனைக்கு அடிப்படையாக அமைகிறது. 


4. இஸ்ரவேலர்‌ கொண்டுள்ள போலியான சமய சடங்காச்சாரங்களை ஆமோஸ்‌ 
சாடுகிறார்‌. சமய சடங்காச்சாரங்கள்‌ மக்களை தூய்மைப்படுத்தி விடும்‌ என மக்கள்‌ 
நம்பினார்கள்‌. இந்த தவறான மனப்பாங்கு தேவனுக்கு அருவருப்பானது என 
விளக்குகிறார்‌ (4:4,  5:5-6,21-23) மக்களின்‌ மனநிலை மாறவேண்டும்‌ என 
எடுத்துரைக்கிறார்‌. 


5. மக்கள்‌ மனதிலும்‌ செயலிலும்‌ மாற்றம்‌ பெறவில்லையென்றால்‌ தேவனின்‌ 
நியாயத்தீர்ப்பு மக்கள்மேல்‌ வரும்‌ எனவும்‌, இதற்கு எவரும்‌ தப்ப முடியாது எனவும்‌ 
(9:1-6) கூறினார்‌. இருப்பினும்‌ எதிர்காலத்தில்‌ தேவன்‌ தம்முடைய அன்பால்‌ 
மக்களை எழும்பச்செய்வார்‌ (9:8-15). 


Obadiah’ 


பழைய ஏற்பாட்டில்‌ மிகச்சிறிய நூல்‌ ஒபதியாவாகும்‌. தீர்க்கதரிசனப்‌ புத்தகங்களில்‌ 
முதலாவது எழுதப்பட்டதும்‌ இப்புத்தகமாகும்‌. 


ஒபதியா புத்தகம்‌ எப்பொழுது எழுதப்பட்டது எனத்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட 
முடியவில்லை. காரணம்‌ எந்த ஒரு வரலாற்றுச்‌ சம்பவங்களும்‌ இப்புத்தகத்தில்‌ 
தெளிவாகக்‌ குறிப்பிடப்படவில்லை. 11-14 வசனங்கள்‌ எருசலேமின்‌ “அழிவின்‌ 
நாளை: குறிப்பிடுகிறதாக உள்ளது. வரலாற்றின்‌ அடிப்படையில்‌ எருசலேம்‌ 4 
அழிவின்‌ நாட்களை சந்தித்திருக்கிறது. 


எகிப்திய ராஜா சீஷாக்‌ மூலமாக வந்த அழிவு (கி. மு. 925)( 1இராஜாக்கள்‌ 14:25- 
26, நாளாகமம்‌ 12 அதிகாரம்‌ ) 


பெலிஸ்தியர்‌ மற்றும்‌ அரேபியர்‌ மூலமாக யோராம்‌ ஆட்சிகாலத்தில்‌ வந்த அழிவு 
(கி. மு. 848-341) நோளா 21:16-17, ஆமோஸ்‌ 1:6,11-13) 


இஸ்ரவேலின்‌ ராஜா யோவாஸ்‌ மூலமாக வந்த அழிவு (கி. மு. 790) (2இராஜா 
14, நாளா 25) இது பொருந்தக்‌ கூடியதாக உள்ளது. ஏனெனில்‌ ஒபதியாவின்‌ 
காலம்‌ கி. மு. 835 ஆகும்‌.) 


பாபிலோனிய இராஜா நேபுகாத்நேச்சார்‌ மூலம்‌ வந்த அழிவு (கி. மு. 586) 
(2இராஜா 24 - 25, சங்கீதம்‌ 137:7) 


பின்னணி வரலாறு 
1. எதோமியர்‌, எருசலேமில்‌ வந்த அழிவின்‌ போது அல்லது எருசலேம்‌ அழிவை 


சந்தித்தபோது நகைத்து ஒருவேளை பாதுகாப்பற்ற மக்களை 
கொள்ளையிட்டிருக்கலாம்‌. அழிவிற்கு தப்பியோடியவர்களை எதிராளியின்‌ 


படைவீரர்களிடம்‌ காட்டிக்‌ கொடுத்தனர்‌. எனவே இப்புத்தகம்‌ எதோமியருக்கு 
சாபத்தை கொடுக்கக்கூடியதாக உள்ளது. 


2. யூதா தேசத்தின்‌ தென்பகுதியில்‌ உள்ள மலைகளில்‌ எதோம்‌ 
அமைந்திருந்தது. எனவே பாதுகாப்பாகவும்‌, தன்நிறைவாகவும்‌ உள்ளது. 
எனவே பெருமையோடிருக்கும்‌ ஏதோமியரை ஒபதியா கண்டிக்கிறார்‌. 
ஏதோமியரின்‌ பாதுகாப்பு தேவகோபத்திற்கு முன்பாக ஒன்றுமில்லாது 
போகும்‌. 


நோக்கம்‌ 


இப்புத்தகம்‌ ஏதோமியரை பழிவாங்கும்படியான ஆவியோடு எழுதப்பட்டுள்ளது எனக்‌ 
கருதுகின்றனர்‌. இருப்பினும்‌ தேவனுக்கும்‌ அவருடைய ஜனங்களுக்கும்‌ இடையே 
உள்ள உறவைத்‌ தெளிவாகக்‌ காட்டூகிறதாக உள்ளது. யார்‌ தேவ ஜனத்திற்கு 
விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்களை தேவன்‌ 
கடிந்துகொள்ளுகிறார்‌.(சகரியா 2:8,9, வெளி 18:1-20) 


ஒபதியாவின்‌ செய்தி ஏதோமியரின்‌ கரங்களினால்‌ துன்பத்தை 
அனுபவித்தவர்களுக்கு ஆறுதலின்‌ வார்த்தையாக உள்ளது. 


ஒபதியாவின்‌ தீர்க்கதரிசனம்‌ தேவன்‌ இஸ்ரவேலருக்கு மட்டும்‌ தேவனல்ல (2:15) 
அகில உலகத்திற்கும்‌ தேவன்‌ எனத்‌ தெளிவுபடூகிறது. 


சிறப்புக்‌ குறிப்பு - எதோமியரைப்பற்றி... 


1. ஏதோமியர்‌ ஏசாவின்‌ வம்சாவழியாவர்‌ (ஆதி 25:19-34) 

2. ஏதோம்‌ தேசம்‌ சேயீர்‌ மலைப்பகுதியில்‌ உள்ளது. இது சவக்கடலுக்கும்‌ 
அகாபாவுக்கும்‌ இடையே அமைந்துள்ளது. அரபாவுக்கு கிழக்காக உள்ளது 
(ஆதி 36:1-10) 

3. இஸ்ரவேலருக்கும்‌ - ஏதோமியருக்கும்‌ இடையே உள்ள பகை இரட்டை 
சகோதரர்‌ யாக்கோபு - ஏசா மூலம்‌ உருவானது. (ஆதி 27) இப்பகை 
நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. இஸ்ரவேல்‌ (யாக்கோபு) - எதோமியர்‌ (ஏசா) 

4. இஸ்ரவேல்‌ எகிப்திலிருந்து யாத்திரையாக வரும்பொழுது, ஏதோமை 
கடந்துசெல்ல உத்தரவு கேட்டு மறுக்கப்பட்டது (எண்‌ 20:14-21). 

5. ஏதோமின்‌ பிற்கால நிலமையை பார்க்கும்பொழுது, ஏதோம்‌ தொடர்ச்சியாக 
வெளி ராஜ்யங்கள்‌ மூலம்‌ ஆளப்பட்டு இறுதியில்‌ தன்னுடைய தனித்தன்மையை 
இழந்துவிட்டது. கி.பி.70ல்‌ ரோமர்‌ எருசலேமை அழித்தபோது ஏதோமையும்‌ 
அழித்தனர்‌. 


யோனா என்பதற்கு புறா எனப்‌ பொருள்‌. இவர்‌ தகப்பன்‌ பெயர்‌ அமித்தாய்‌. இவர்‌ 
நாசரேத்துக்கு 3 மைல்‌ வடகிழக்கே உள்ள காத்‌ என்ற ஊரைசேர்ந்தவர்‌ (யோனா 
1:1, 2 இராஜா 14:25) 


பின்னணி வரலாறு 


1 கி. மு. 900-625 அசீரியா பேரரசு வல்லரசாக திகழ்ந்தது. இதன்‌ தலைநகர்‌ 
நினிவே ஆகும்‌. இது வடக்கு மெசப்படோமியாவில்‌ இதெக்கேல்‌ ஆற்றின்‌ 
கரையிலுள்ள நகரமாகும்‌.(தற்போது ஈராக்கில்‌ உள்ளது) தங்களின்‌ வலுவான 
இராணுவத்தாலும்‌, தளவாடங்களாலும்‌, திறமையின்‌ மூலம்‌ தங்கள்‌ ஆட்சியை 
இப்பகுதி முழுவதும்‌ நிலைநாட்டினர்‌. கி. மு. 680ல்‌ அவர்கள்‌ அரசு பெர்சியா 
வளாகுடா முதல்‌ தெற்கே எகிப்து வரை பரவியிருந்தது. 


2. யோனா சுமார்‌ கி. மு. 800ல்‌ பிறந்திருக்க வேண்டும்‌. இவ்வேளையில்‌ 
அசீரியா வடதேசத்தின்‌ எல்லைகளில்‌ இஸ்ரவேலை நெருக்கிக்கொண்டிருந்தது. 
இஸ்ரவேலின்‌ எதிர்காலம்‌ கேள்விக்குறியாக இருந்தது. இப்பொழுது அசீரியா 
நிறுத்தப்படாவிட்டால்‌ இஸ்ரவேலரை அவர்கள்‌ மேற்கொண்டூ விடூவார்கள்‌. இம்‌ 
முக்கிய சூழலில்‌ யோனா நினிவே மக்களுக்கு தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. 


நோக்கம்‌ 


தேவன்‌ இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல உலகத்திற்கும்‌ தேவன்‌ என்றும்‌, 
அனைவரையும்‌ நேசிக்கிறார்‌ என்றும்‌ தெளிவுபடுத்த எழுதப்பட்டது. 


1. இக்காலத்தில்‌ இஸ்ரவேலர்‌ தாங்கள்‌ மாத்திரமே தேவனின்‌ தெரிந்தெடுக்கப்பட்ட 
மக்கள்‌ என்றும்‌ தேவன்‌ இவர்களுக்கு உலக ராஜ்யங்கள்‌ அனைத்தையும்‌ 
மேற்கொள்ள உதவுவார்‌ எனவும்‌ நம்பினார்‌. 


2. இஸ்ரவேலர்‌ தேவனால்‌ தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்‌ இதன்‌ மூலம்‌ உலக மக்கள்‌ 
மனம்திரும்பி ஒரே தேவனின்‌ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவவேண்டும்‌. 


3. தேவனின்‌ அன்பை யோனா நன்கு அறிந்திருந்தார்‌. (3:2, யாத்‌ 34:6) தேவன்‌ 
அசீரியாவை அழிப்பார்‌ எனவும்‌ நம்பினார்‌. (1:2) நினிவே மக்கள்‌ மனம்திரும்ப 
தாமதித்து அழிவை எதிர்நோக்க வேண்டுமென யோனா விரும்பினார்‌. ஆனால்‌ 
தேவன்‌ இவர்‌ நோக்கத்தை அனுமதிக்காமல்‌ தன்னுடைய அன்பினால்‌ இஸ்ரவேல்‌ 
அல்லாதோரையும்‌ அரவணைப்பார்‌ என்பதை இப்புத்தகம்‌ தெளிவுபடுத்துகிறது. 


பொருளடக்கம்‌ 


இப்புத்தகத்தில்‌ நினிவே பட்டணத்தில்‌ கொடுத்த யோனா தீர்க்கதரிசியின்‌ செய்தி 
குறிப்பிடப்படவில்லை. அவரைப்பற்றிய வாழ்க்கை குறிப்பே உள்ளது. 
இப்புத்தகத்தில்‌ யோனா இஸ்ரவேலரின்‌ குணநலன்களை பிரதிபலிக்கிறார்‌. 


1. இஸ்ரவேல்‌ மக்கள்‌ மூலமாக உலகத்திற்காக தேவன்‌, கொண்டுள்ள இரட்சிப்பின்‌ 
திட்டத்தை நிறைவேற்ற யோனாவை பயன்படுத்துகிறார்‌. 


2. இரண்டு இறையியல்‌ கருத்துக்கள்‌ இப்புத்தகததில்‌ சுட்டிக்காட்டப்பட்டூள்ளது. 
தேவன்‌ உலகத்தின்‌ மீது கொண்டுள்ள அன்பு. இயற்கையின்‌ மீதுள்ள தேவனுடைய 
வல்லமை (1:4, 4:8) 


சுருக்கமாக கூறினால்‌ தேவன்‌ சர்வலோகத்திற்கும்‌ ஆண்டவர்‌, இவர்‌ மூலமாக 
எல்லாகாரியத்தையும்‌ செய்ய முடியும்‌, ஆனால்‌ இவ்வல்லமையை உலக 
நேசத்தோடூ பயன்படுத்துகிறார்‌. 


மஜா 


மீகா என்பதற்கு “தேவனுக்கு இணையார்‌?” அல்லது “தேவனைப்‌ போன்றவர்‌ யார்‌?” 
எனப்பொருள்‌. பெலிஸ்தியா எல்லை அருகிலுள்ள மோரேசத்‌ என்ற ஊரில்‌ பிறந்த 
இவர்‌ யூத அரசர்களான யோதாம்‌, ஆகாசு, எசேக்கியா ஆகிய மூன்று 


அரசர்களிடத்திலும்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. இவர்‌ இஸ்ரவேலின்‌ 
தலைநகராகிய சமாரியாவிலும்‌ யூதாவின்‌ தலைநகரமாகிய எருசலேமிலும்‌ 
கரிசணையோடூ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தார்‌. 


காலம்‌ 
மீகா ஏசாவின்‌ காலத்தில்‌ வாழ்ந்தவர்‌. 


1. மீகாவின்‌ வாழ்க்கை காலத்தில்‌(கி.மு. 760-695) அசீரிய பேரரசின்‌ ராஜா 
இஸ்ரவேலலையும்‌, யூதா தேசத்தையும்‌ மேற்க்கொள்ளவும்‌ 
முற்றுகையிடவும்‌ ஆயத்தமாக இருந்து பின்‌ மேற்கொண்டார்‌. கி.மு. 722 ல்‌ 
இஸ்ரவேல்‌ அசீரியரால்‌ மேற்கொள்ளப்பட்டு மக்கள்‌ சிதறடிக்கப்பட்டும்‌, 
அசீரியாவுக்கு கைதிகளாகவும்‌ கொண்டூ செல்லப்பட்டனர்‌. 


2. பிற பேரரசுகளும்‌ தேவ ஜனமாகிய இஸ்ரவேலை ஆட்சிசெய்ய 
நெருக்கிக்கொண்டிருந்தனர்‌. ஆவை, பாபிலோன்‌ (கி.மு. 609-539), பெர்சியா 
(539-333) கிரீஸ்‌ (கி.மு 333-169), 


3. மீகாவின்‌ வாழ்க்கைக்‌ காலத்தில்‌ இஸ்ரவேல்‌ மற்றும்‌ யூதா மக்கள்‌ 
தங்களுடைய அரசனையும்‌, படைபலத்தையும்‌, பிற அரசுகளின்‌ 
உதவியையுமே நாடியது. தேவனுடைய கிருபையையும்‌ வல்லமையையும்‌ 
நம்ப மறந்தது. இச்சூழலில்‌ இஸ்ரவேலரின்‌ விசுவாசம்‌ நிலைத்திருக்கவும்‌, 
இக்காலகட்டத்தில்‌ ஆவிக்குரிய வாழ்க்கையின்‌ நெருக்க நிலையை 
சந்திக்கவும்‌ ஏசாயா மக்களை ஆயத்தப்படுத்துகிறார்‌. 


நோக்கம்‌ .'. பின்னணி 


1. மீகாவின்‌ செய்தி சமுதாய ஏற்ற தாழ்வுக்கு எதிராக வந்தது. இவர்‌ ஒடுக்கப்பட்ட, 
ஏழைகளின்‌ தலைவனாயிருந்தார்‌. பணக்காரர்களுக்கு எதிராக தொழிலாளிகளோடுூ 
நின்றார்‌. 
பணக்காரர்கள்‌ இரவுமுழுவதும்‌ ஏழைகளின்‌ நிலங்களையும்‌, 
வீடுகளையும்‌ அபகரிக்க யோசனைபண்ணி விடியற்காலையில்‌ அதை 
நடப்பிக்கின்றார்‌.(2:1-2) 


பணம்படைத்தவர்கள்‌ ஏழைகளின்‌ சதையை தின்று தோலை உரித்து 
எலும்புகளை உலையில்‌ போடூபவர்கள்‌ போல 
செயல்படுகின்றனர்‌. (3:1-3) 


2. இஸ்ரவேலுக்கும்‌, யூதேயா தேசத்தாருக்கும்‌ சமயம்‌ ஒரு வடிவமாக மாத்திரம்‌ 
இருப்பதாக உணர்ந்தார்‌. 


பலியும்‌, சடங்காச்சாரங்களும்‌ தேவனுடைய தயை பெறுவதற்கும்‌, 
தேவனால்‌ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும்‌ போதுமென இஸ்ரவேலர்‌ 
எண்ணினார்கள்‌. (6:6-1, 3:11) 


விக்கிரக ஆராதனை பரவியிருந்தது (1:7). பிற சமய வழிபாட்டு 
முறைகள்‌ தேவனை ஆராதிக்க பயன்படுத்தப்பட்டது. 


ஆசாரியர்களும்‌, தீர்க்கர்களும்‌ கூலிக்காக செயல்படுகின்றனர்‌. (3:11) 


3. மீகா மக்களின்‌ சமுதாய மற்றும்‌ கலாச்சாரத்தின்‌ நம்பிக்கையற்ற நிலையை 
வெளிப்படுத்துகிறார்‌. (7:5-6) 


4. மக்கள்‌ தேவனைப்பற்றிக்‌ கொண்டிருக்கும்‌ தவறான கருத்தை சரிப்படுத்த 
முயற்சிக்கிறார்‌. இதற்காக தவறான சமயக்கருத்துகளை அகற்றி சரியான 
கருத்தைப்‌ போதிக்கிறார்‌. உண்மையான சமயம்‌ என்பது பலியிடூவதும்‌ சமய 
வழிபாடுகளை செய்வதும்‌ தசமபாகம்‌ செலுத்துவதுமல்ல. தேவனுடைய நீதியான 
சட்டதிட்டங்களின்படி வாழ்வது எனத்‌ தெளிவுபடூத்தினார்‌. மீகா நான்கு 
கேள்விகளை கேட்டு பின்‌ சரியான நடைமுறையை வரிசைப்படுத்துகிறார்‌. (6:6-8) 


நீதியை செய்‌ (அல்லது) நியாயம்‌ செய்‌ என்ற வித்தியாசமில்லாத 
சமநிலையை குறிப்பிடுகிறது. (2:1-2,8-9) 


இரக்கத்தை சிநேகி உலகத்தில்‌ உள்ள அனைவரையும்‌ சிநேகிக்க 
வேண்டும்‌, இரக்கம்‌ செய்யவேண்டும்‌ (6:8) 


தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய்‌ நடக்கவேண்டும்‌. நடக்கவேண்டும்‌ 
என வேதத்தில்‌ வாசிக்கும்பொழுது அது அவனுடைய நடத்தையை 
குறிக்கிறது. (எபேசியர்‌ 4:1-2) 


இம்‌ மூன்று குணாதிசயங்களும்‌ இயேசு கிறிஸ்துவால்‌ குறிப்பிடப்படுகிறது. (மத்தேயு 
23:23) 


பொருளடக்கம்‌ 

இப்புத்தகம்‌ மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டூுள்ளது. 

1. அதிகாரம்‌ 1-2. 

2. அதிகாரம்‌ 3-5. 

3. அதிகாரம்‌ 6-7. 
இப்புத்தகம்‌ நான்கு அம்சங்களை கொண்டதாக உள்ளது. 
மனம்திரும்ப அழைப்பு 
குற்றச்சாட்டூப்‌ பட்டியல்‌ 
தண்டனையின்‌ செய்தி 
. திரும்புவதற்கான வாக்குத்தத்தம்‌. 


PWN 


நெகேமியா என்ற பெயரின்‌ சுருக்கமே நாகூம்‌ ஆகும்‌. நெகேமியா 
என்றால்‌ “ஆறுதல்‌” என்று பொருள்‌. இவர்‌ எல்கோசா என்ற ஊரைச்‌ சேர்ந்தவர்‌ 
(1:1). இவ்வூர்‌ இருந்த இடத்தைப்பற்றி மூன்று கருத்துக்கள்‌ உள்ளது. அவை 
என்னவெனில்‌, 


1. எருசலேமுக்கு தென்மேற்காக இருக்கலாம்‌. 
2. 
3. கப்பர்நகூம்‌ ஆக இருக்கலாம்‌ (கப்பர்‌ நகூம்‌ - நாகூமின்‌ பட்டணம்‌) 


கலிலேயாவிலே இருக்கலாம்‌ 


பின்னணியும்‌ காலமும்‌ 


கி. மு. 900 முதல்‌ அசீரியர்‌ பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தில்‌ ஆதிக்கம்‌ 
செலுத்தியவர்களாகக்‌ காணப்பட்டனர்‌. நாகூம்‌ காலத்தில்‌ இவர்கள்‌ 
இருமுறை பாலஸ்தீனாவை மேற்கொண்டனர்‌. கி. மு. 722 இஸ்ரவேல்‌ 
தேசத்தை மேற்கொண்ட சல்மனாசர்‌ (2 இராஜா 17:6). கி. 
மு. 701 யூததேசத்தை மேற்கொண்ட சனகெரிப்‌ (2 இராஜா 18:13). 


அசீரியர்‌ தங்கள்‌ ஆதிக்கத்தை தங்கள்‌ படைபலத்தால்‌ நிலைநிறுத்தி 
வைத்திருந்தனர்‌. அவர்கள்‌ கெட்ட உலகத்தின்‌ அச்சடையாளமாக 
வர்ணிக்கப்பட்டனர்‌. இப்படியாக அசீரியரின்‌ தலைநகரான நினிவேயை 
நாகூம்‌ “இரத்த பழியின்‌ நகரமாக” கூறுகிறார்‌ (3:1). 


நாகூம்‌ தன்‌ புத்தகத்தை கி. மு. 663க்குச்‌ சற்று பின்பும்‌ 612க்கு 
முன்பாகவும்‌ எழுதியிருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ கி. மு. 663ல்‌ நடந்த 
எகிப்தின்‌ வீழ்ச்சியைப்பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. (3:10). கி. மு. 612ல்‌ 
நடைபெற்ற அசீரியரின்‌ நினிவே வீழ்ச்சியைக்‌ குறித்து 
முன்னறிவிக்கப்படுகிறது.(2:8-10) 


நோக்கம்‌ 


1. நினிவே நகருக்கு யோனா மூலமாக ஒரே கடவுளைக்‌ குறித்து அறிய 


தருணம்‌ கொடுக்கப்பட்டது. அவர்கள்‌ மனம்‌ திரும்பினர்‌. 
ஆனால்‌ 150 ஆண்டூகள்‌ கழித்து நினிவே நகரின்‌ வீழ்ச்சியைப்பற்றி நாகூம்‌ 
அறிவித்தான்‌. 


2. உலகத்தை குறித்த தேவனின்‌ அக்கரையை தெளிவுபடுத்துகிறது. 


3. அசீரியரின்‌ கரத்தில்‌ துன்பத்தை அனுபவிக்கின்ற மக்களை ஆறுதல்படுத்த 
இப்புத்தகம்‌ எழுதப்பட்டது. 


ஆபகூக்‌ 


WABAKKUK 


விசுவாசத்தின்‌ தீர்க்கதரிசி என அழைக்கப்படுகிற ஆபகூக்‌ 
என்பதற்கு “தழுவுதல்‌” என்று பொருள்‌. இவரைக்குறித்து வேதத்தில்‌ மிகக்‌ 
குறைவாகவே அறியமுடிகிறது. இவர்‌ தேவாலயத்தில்‌ இசைத்துறையில்‌ உள்ள 
லேவியனாக இருக்கும்போது அழைப்பை பெற்றிருக்கலாம்‌ (3:1,19). 


பின்னணியும்‌ காலமும்‌ 


1. வீட்டிலிருந்த எரேமியா, பாபிலோனிலிருந்த தானியேல்‌ இவர்கள்‌ வாழ்ந்த 
காலத்தில்‌ ஆபகூக்‌ வாழ்ந்தான்‌. நாகூம்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்ததற்கிணங்க அசீரியரின்‌ உலக ஆட்சி வீழ்ச்சியுற்றது. எகிப்தும்‌, 
பாபிலோனும்‌ பின்னர்‌ வலிமையின்‌ இடத்திற்காகப்‌ போட்டியிட்டன. எகிப்து 
மன்னன்‌ பார்வோன்நேகோ ஐபிராத்து நதி ஓரமான கர்கேமிஸ்‌ என்ற 
இடத்தில்‌ போரிட்டான்‌ (2 இராஜா 23:29 2நாளா 35:20-24) எகிப்துக்காக 
பார்வோன்நேகோவோடூ போரிட்ட யூதாவின்‌ ராஜா யோசியா கி. மு. 605ல்‌ 
அப்போரில்‌ கொல்லப்பட்டான்‌. பாபிலோன்‌ மன்னர்‌ நேபுகாத்நேச்சார்‌ 


தலைமையில்‌ கல்தேயரும்‌ ஒன்று சேர்ந்தனர்‌. இறுதியில்‌ பாபிலோனியர்‌ 
வெற்றிபெற்று வல்லரசாக விளங்கியது. 


2. பாபிலோனியர்‌, கல்தேயர்‌, யூத மக்களை நியாயத்தீர்க்கும்‌ கருவிகளாக 
தேவன்‌ பயன்படுத்துவதை இப்புத்தகத்தில்‌ ஆபகூக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
இக்குறிப்பின்படி பாபிலோனியரின்‌ ஆதிக்கம்‌ வளரும்‌ நாட்களில்‌ இப்புத்தகம்‌ 
எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. இது கி. மு. 607ல்‌ எழுதியிருக்ககூடும்‌. 


3. ஆபகூக்‌ தீர்க்கதரிசியின்‌ காலத்தில்‌ யூதா தேசமக்கள்‌ பாவத்திலும்‌, 
அக்கிரமத்திலும்‌ அதிகமாக பெருகியிருந்தனர்‌. யோசியா ராஜாவின்‌ 
ஆவிக்குரிய மறுமலர்சிக்குப்பின்‌ 10 வருடங்களில்‌ யூதேயாவில்‌ 
பெரும்மாற்றம்‌ ஏற்ப்பட்டது. இக்காலம்‌ ஆவிக்குரிய காலத்தின்‌ 
இருண்டகாலமாக கருதப்படுகிறது. (1:2-4) பாபிலோனியரின்‌ சிறைப்பிடிப்பிற்கு 
முன்னர்‌ எருசலேம்‌ மக்களின்‌ இருதயத்தைக்‌ குறித்து 2 நாளா 36:14-16ல்‌ 
பார்க்கமுடிகிறது. மேலும்‌ யூதா மக்களின்‌ விக்கிரகாரதனையை 
எரேமியா 10:3பிபி படம்பிடித்துக்‌ காட்டுகிறது. தவறு செய்த யூதாவை ஏன்‌ 
தீமை நிறைந்த கொடிய பாபிலோன்‌ வெற்றிகொள்ள வேண்டும்‌? 
இக்கேள்விகளுக்கு இறைவன்‌ பதிலளிக்கிறார்‌ யூதாவுக்கு தண்டனை 
தேவைப்பட்டது தேவன்‌ யூதாவை திருத்த பாபிலோனை தெரிந்துகொண்டார்‌. 
மேலும்‌ பாபிலோன்‌ முறைவரும்‌. அப்பொழுது பாபிலோன்‌ முழுவதுமாக 
வெளியே அகற்றப்படும்‌. இறைவனின்‌ மக்களுக்காக கிருபையுள்ள 
எதிர்காலம்‌ காத்திருக்கிறது. தேவன்‌ தம்முடைய ஆட்சியில்‌ தாமே அதை 
வெளிப்படுத்துவார்‌. 


ஆபகூக்‌ அவருடைய எல்லாத்துன்பங்களின்‌ இடையிலும்‌ ஜெபிக்கச்‌ சென்றார்‌. 
இறைவனுடைய விடைக்காகக்‌ காத்திருந்தார்‌. தேவன்‌ அவர்‌ ஜெபித்ததைக்‌ 
கேட்டார்‌. எனவே தேவனைப்‌ பாடினார்‌.(3:18,19) 


செப்பன்யா 


செப்பனியா என்பதற்கு “தேவன்‌ மறைவிலிருக்கிறவன்‌” அல்லது “தேவன்‌ 
பாதுகாக்கிறார்‌” எனப்பொருள்‌. இவர்‌ கொடிய மன்னனாகிய மனாசேயின்‌ 
நாட்களில்‌ பிறந்து தேவனால்‌ பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. இவர்‌ எசேக்கியா 
ராஜாவின்‌ வம்சத்தில்‌ வந்தவராயிருக்கலாம்‌. மேலும்‌ இவர்‌ எருசலேமில்‌ 
வாழ்ந்திருக்கக்‌ கூடும்‌. 

காலம்‌ 


யோசியாவின்‌ காலத்தில்‌ (கி. மு. 640-609) செப்பனியா தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்திருக்கிறார்‌. இவருடைய ஊழியம்‌ கி. மு. 621ல்‌ முன்‌ 
இருந்திருக்கவேண்டும்‌. தேவாலயத்தில்‌ உபாகமத்தின்‌ புத்தகம்‌ கண்டெடுக்கப்பட்டூ, 
நாட்டில்‌ உள்ள தீமைகளை யோசியா அகற்றியபோது செப்பனியா தன்‌ 
ஊழியத்தை நிறைவேற்றினார்‌. 


நோக்கம்‌ 


1. தீய மன்னனாகிய மனாசேயின்‌ காலத்தில்‌ (கி. மு. 687-643) மற்றும்‌ 
ஆமோன்‌ (கி. மு. 643-641) காலத்தில்‌ தேசம்‌ பாவத்தில்‌ உழன்றது. இது 
யோசியாவின்‌ காலத்திலும்‌ தொடர்ந்தது. இவற்றை சீர்‌ செய்ய செப்பனியா 
தீர்கதரிசனம்‌ உரைத்தார்‌. 


2. செப்பனியாவின்‌ அடிப்படை வார்த்தை “கர்த்தருடைய 
நாள்‌”(1:7,8,14,15,16,18: 2:2,3: 3:8,11,16,20) இதன்‌ விளக்கமாவது, யூதா 
மக்கள்‌ தங்கள்‌ தனிப்பட்ட்‌ பாவத்தின்‌ மத்தியிலும்‌, கர்த்தருடைய நாளிலே 
அவர்களுக்கு ஆசிர்வாதமும்‌, வெற்றியும்‌ வருமென காத்திருந்தனர்‌. 
கர்த்தருடைய நாள்‌, மக்கள்‌ செய்த தீமைக்கான நீயாயத்தீர்ப்பின்‌ நாளாக 
அறிவித்தார்‌. இதன்‌ விளைவு யூத தேசம்‌ அன்னிய நாட்டின்‌ கரத்தில்‌ 


வீழ்ந்துவிடும்‌. மேலும்‌ கர்த்தருடைய நாள்‌ தேவனுடைய ஜனத்திற்கு 
நம்பிக்கையும்‌ வெற்றியையும்‌ கொடுக்கும்‌ நாளாக கருதப்பட்டது. 


கர்த்தருடைய நாளின்‌ மறுபக்கமாக செப்பனியா பார்த்தது என்னவென்றால்‌, 
இது ஒரு முடிவின்‌ காலம்‌ அல்லது உலகம்‌ இந்நாளில்‌ ஒரு முடிவிற்கு 
வரும்‌ என்பதாகும்‌. எனவே இது கடைசி காலத்தில்‌ நடைபெறப்போகும்‌ 
காரியங்களை விவரிக்கிறது. 


ஆகாய்‌ 


dtaggal 


ஆகாய்‌ என்பதற்கு “என்‌ பண்டிகை” எனப்பொருள்‌. 


1. 


யூதர்களுடைய முக்கிய பண்டிகைகளில்‌ ஒன்றான கூடாரப்பண்டிகை அன்று 
ஆகாய்‌ பிறந்திருக்கக்கூடும்‌. இவரின்‌ இரண்டாவது செய்தி 21ம்‌ நாள்‌ 7ம்‌ 
மாதம்‌ வந்தது. இதுவும்‌ பண்டிகைக்காலமாகும்‌ (2:1, லேவி 23:39-42) 15ம்‌ 
நாள்‌ 7ம்‌ மாதம்‌ ஆரம்பித்தது 8 நாட்கள்‌ தொடர்ந்து 23ம்‌ நாள்‌ 
முடிவடையும்‌. 


ஆகாய்‌ எஸ்றா 5:1 லும்‌ 6:14 லும்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறார்‌. இங்கு இளைய 
தீர்க்கதரிசியாகிய சகரியாவோடு சேர்ந்து எருசலேம்‌ தேவாலயத்தை மறுபடி 
கட்ட உற்சாகப்படுத்துகிறார்‌. 


ஆகாய்‌ பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு செருபாரேல்‌ தலைமையில்‌ 
வந்த 50,000 யூதர்களில்‌ ஒருவராக (கி. மு. 537). வந்திருக்கலாம்‌. 


2:3ல்‌ இந்த ஆலயத்தில்‌ முந்தைய மகிமை என குறிப்பிட்டிருப்பதை 
பார்க்கும்போது இவர்‌ யூதா தேசத்தில்‌ பிறந்து பாபிலோனியரால்‌ 
சிறைபிடிக்கப்பட்டு 70 வருடங்களுக்கு பின்பு திரும்ப வந்து பழைய 
ஆலயத்தின்‌ மகிமையை நினைவுபடுத்திப்‌ பார்க்கிறார்‌. இது சரியாக 


இருக்குமானால்‌ இவரின்‌ வயது 60-75 இருக்க வேண்டும்‌. அப்படியானால்‌ 
இவர்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தக்‌ காலம்‌ கி. மு. 520 ஆகும்‌. 


வரலாற்றுப்‌ பின்னணி 


. கி. மு. 539ல அதாவது எருசலேம்‌ அழிக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்குப்‌ 
பின்பு பாபிலோனியர்‌ வசமிருந்த அனைத்து தேசமும்‌ பெர்சிய மன்னனான 
கோரேசுக்கு மாற்றப்பட்டது. எனவே யூதேயா என அழைக்கப்படும்‌ யூதா, 
பாபிலோன்‌ வசமிருந்த யூதரின்‌ வாக்குத்தத்த பூமி அனைத்தும்‌ இதில்‌ 
அடங்கும்‌. 


. கி. மு. 605ல்‌ அதாவது எரேமியா கூறிய 70 வருட சிறையிருப்பு 
(எரேமியா 25:18-12) முடிந்த பின்பு கோரேசு மூலமாக விடூதலையாக்கப்பட்டு 
தங்கள்‌ சொந்த தேசத்தில்‌ (எருசலம்‌) தேவாலயத்தை திரும்ப கட்ட வந்தனர்‌ 
(2 நாளா 36:22-23, எஸ்றா 1:1-4) 


. புதைப்பொருள்‌ ஆராய்ச்சி மூலமாக நிருபிக்கப்பட்டுள்ள உண்மையின்படி 
பாபிலோனிலிருந்து எருசலேம்‌ வந்த அனைத்துக்‌ குழுவினருக்கும்‌ ஆணை 
பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 


. இதன்படி கி. மு. 537ல்‌ முதல்‌ குழுவினர்‌ செருபாபேல்‌ மற்றும்‌ யெசுவா 
தலைமையில்‌ பாபிலோனிலிருந்து எருசலேம்‌ வந்தனர்‌. இவர்கள்‌ வந்து 
சேர்ந்தவுடன்‌ எருசலேமில்‌ குடியிருந்தவர்கள்‌ எதிர்த்ததிநிமித்தம்‌ வேலை 
நிருத்தப்பட்டூுள்ளது. (எஸ்றா 1-6) 


5. பின்பு ஆகாய்‌, சகரியா ஆகியோருடைய தூண்டதலின்‌ பேரில்‌ 
தேவாலயப்பணி ஆரம்பித்து கி. மு. 516 ல்‌ இப்பணி முடிகிறது. 


நோக்கம்‌ 


. 1 தன்னுடைய சொந்த வீட்டைக்‌ விரைவாக கட்டி தேவனுடைய 
வீடடைக்குறித்த கவலை இல்லாதவர்களாயிருந்தும்‌ சமய 
மந்தத்தன்மையிலிருந்தும்‌ விடுபட உதவிசெய்ய இப்புத்தகம்‌ எழுதப்பட்டது 
(1:1-15). 


. செருபாபேல்‌, யெசுவா என்ற தலைவர்களை உற்சாகப்படுத்தி ஆலய 
கட்டுமானப்பணியைத்‌ தொடங்க (2:1-9) 


. தேவனுக்கு முதலிடம்‌ கொடுத்து ஆலயத்தை மறுபடியும்‌ கட்ட மக்களை 
தூண்டி இதன்மூலம்‌ மக்கள்‌ தேவதிட்டத்தை நிறைவேற்றி, 
தேவனிடத்திலிருந்து சந்தோஷத்தையும்‌, வல்லமையையும்‌ பெற (2:10-19) 


. செருபாபேல்‌ போன்ற கீழ்படிதலுள்ள தலைவர்கள்‌ மீது தேவன்‌ 
கரிசனையுள்ளவராயிருக்கிறார்‌, இவர்கள்‌ மற்ற அரசர்களுக்கு 
இணையானவர்கள்‌ என தெளிவுபடுத்த. 


Zechariah 


யெகோவா நினைவுகூர்கிறார்‌. என்ற பொருளுடைய சகரியாவைக்குறித்து 
அதிகமாக வேதத்தில்‌ பார்க்க ட” ஆனால்‌ பாபிலோன்‌ 
சிறையிருப்பிற்குப்‌ பின்‌ திரும்பிவந்த யூதர்கள்‌ மத்தியில்‌ ஆகாய்‌ தீர்கதரிசியோடுூ 
சேர்ந்து மக்களை, இடிக்கப்பட்ட எருசலேம்‌ தேவாலயத்தைக்‌ திரும்பக்‌ கட்ட 
உற்சாகப்படுத்தினார்‌ என வாசிக்கிறோம்‌. (எஸ்றா 1:1-6) 


பின்னணி வரலாறு 


1. கி. மு. 539ல்‌ அதாவது எருசலேம்‌ அழிக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்குப்‌ 
பின்பு பாபிலோனியர்‌ வசமிருந்த அனைத்து தேசமும்‌ பெர்சிய மன்னனான 
கோரேசுக்கு மாற்றப்பட்டது. எனவே யூதேயா என அழைக்கப்படும்‌ யூதா, 
பாபிலோன்‌ வசமிருந்த யூதரின்‌ வாக்குத்தத்த பூமி அனைத்தும்‌ இதில்‌ 
அடங்கும்‌. 


2. கி. மு. 605ல்‌ அதாவது எரேமியா கூறிய 70 வருட சிறையிருப்பு (எரேமியா 
25:18-12) முடிந்த பின்பு கோரேசு மூலமாக விடுதலையாக்கப்பட்டு தங்கள்‌ 
சொந்த தேசத்தில்‌ (எருசலம்‌) தேவாலயத்தை திரும்ப கட்ட வந்தனர்‌ (2 
நாளா 36:22-23, எஸ்றா 1:1-4) 


3. புதைப்பொருள்‌ ஆராய்ச்சி மூலமாக நிருபிக்கப்பட்டுள்ள உண்மையின்படி 
பாபிலோனிலிருந்து எருசலேம்‌ வந்த அனைத்துக்‌ குழுவினருக்கும்‌ ஆணை 
பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 


4. இதன்படி கி. மு. 537ல்‌ முதல்‌ குழுவினர்‌ செருபாபேல்‌ மற்றும்‌ யெசுவா 
தலைமையில்‌ பாபிலோனிலிருந்து எருசலேம்‌ வந்தனர்‌. இவர்கள்‌ வந்து 
சேர்ந்தவுடன்‌ எருசலேமில்‌ குடியிருந்தவர்கள்‌ எதிர்த்ததினிமித்தம்‌ வேலை 
நிறுத்தப்பட்டது. (எஸ்றா 1-6) 


5. பின்பு ஆகாய்‌, சகரியா ஆகியோருடைய தூண்டுதலின்‌ பேரில்‌ 
தேவாலயப்பணி ஆரம்பித்து கி. மு. 516ல்‌ இப்பணி முடிகிறது. 


எழுதியவர்‌, நோக்கம்‌ 


சகரியா புத்தகம்‌ இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது (அதி 1- 
8, அதி 9-14). இரண்டு பகுதிகளும்‌ இரண்டுபேர்‌ மூலமாக எழுதப்பட்டது என 
கூறுபவரும்‌ உண்டு. முதல்பகுதி சகரியா இளைஞனாயிருந்த பொழுது இவர்‌ பெற்ற 
தரிசனம்‌, இரண்டாவது பகுதி முதிர்வயதாயிருக்கையில்‌ தேவன்‌ கொடுத்த செய்தி 
என கருதுபவரும்‌ உண்டு. 


பகுதி:1 


இப்பகுதி சிறையிருப்பிற்கு பின்‌ நடைபெற்ற நிகழ்வுகளை உள்ளடக்கியது என 
தெளிவாகத்‌ தெரிகிறது. இதன்‌ நோக்கம்‌ துவண்டிருந்த இஸ்ரவேலரை 
உற்சாகப்படுத்துவதாகும்‌. தேவனின்‌ ராஜ்யம்‌ படிப்படியாக உண்மையாவதைக்‌ 


குறிப்பிடுகிறார்‌. 
பகுதி:2 


வரலாற்றில்‌ இதன்‌ இடம்‌ தெளிவாக விளங்குகிறது. இது வருங்காலத்தில்‌ 
நடைபெறப்போகிறவற்றை வெளிப்படூத்துகிற பகுதியாகக்‌ காணப்பட்டது. 
தெளிவற்றிருந்த இஸ்ரவேலருக்கு தேவன்‌ சர்வத்தையும்‌ ஆளுகிறவர்‌ 
எல்லாவற்றையும்‌ தெளிவாக செய்து சரியாக முடிப்பார்‌ என வலியுறுத்த 
எழுதப்பட்டது. 


பொருளடக்கம்‌ 
1. மனம்திரும்புதல்‌: மனம்திரும்ப அழைப்பு (1:2-6) மன்னிப்பு 
உறுதியளிக்கப்படுதல்‌ (3:1-5,9) தேவன்‌ ஜனங்களோடூ வாழவேண்டும்‌ (1:6, 


2:20-11, 8:3) 


2. தேவனின்‌ ஆளுகை: எல்லா நிகழ்வுகளையும்‌ தேவன்‌ ஆளுகிறார்‌. 
(10:1,3,8-12, 12:1-5, 13:2-3, 14:3-21) தேவன்‌ ராஜாவாயிருக்கிறார்‌ (14:9) 
தேவன்‌ நியாதிபதியாயிருக்கிறார்‌ (3:2, 7:13-14, 9:3-6, 12:4,9, 14:12-13,18) 
தேவன்‌ இரட்சகர்‌ (3:8, 8:7,13, 9:16, 10:6-8, 12:7)தேவன்‌ தன்‌ ஜனத்திற்காக 
பரிதபிக்கிறார்‌(1:13,17, 8:4-5,15, 10:3,6-12) தேவன்‌ தன்‌ ஜனத்தை திரும்பக்‌ 
கொண்டுூவருகின்றார்‌(8:8, 10:9-10) 


3. உற்சாகம்‌: தேவனிடத்திலிருந்து பெலன்‌ வருகிறது (10:6,12, 12:15). 
தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பு (2:4-5, 11-12, 8:3,20-23, 14:10-16) வருகிறது. 
மேலும்‌ வருகின்ற தலைவர்‌ (3:8, 6:12-13 9:9-10, 11:7, 13:7-9) வரப்போகிற 
சமாதானத்தின்‌ ராஜ்யம்‌ (1:11, 3:10,9:10) ஆகியவையும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


கிறிஸ்துவும்‌, சகரியாவும்‌ 


சகரியாவில்‌ வரப்போகிற மேசியாவைக்குறித்த அநேக வெளிப்பாடுகளுண்டு. முதல்‌ 
வருகையில்‌ மேசியா மனிதனாக, ஊழியராகவும்‌ இரண்டாம்‌ வருகையில்‌ 
இராஜாவாக வருவதையும்‌ இப்புத்தகம்‌ சித்தரிக்கிறது. 


1. நீதியின்‌ கிளை (3:8, 6:12,13) 

2. 7 கண்களுடைய கல்‌ (3:9) 

3. இராஜா-ஆசாரியன்‌ (6:13) 

4. தாழ்மையுள்ள ராஜா (9:9,10) 

5. மூலைக்கல்‌ (10:4) 

6. நல்ல மேய்ப்பன்‌ 30 சேக்கலுக்கு விற்க்கப்படுதல்‌ (11:4-13) 
7. குத்தப்பட்டவர்‌ (12:10) 

8. சுத்திகரிக்கும்‌ ஊற்று (13:1) 

9. வெட்டப்பட்ட மேய்ப்பன்‌ (13:7) 

10. எல்லா உலகத்திற்கும்‌ ராஜா (14:9,16) 


மல்க்மா 


மல்கியா என்பதற்கு “என்‌ தூதன்‌’ அல்லது “யெகொவாவின்‌ தூதன்‌' எனப்‌ 
பொருளாகும்‌. மல்கியா என்பது இத்தீர்க்கதரிசியின்‌ உண்மையான பெயரா 
அல்லது யாரேனும்‌ இப்புத்தகத்திற்கு கொடுத்த பெயரா என்பது தெளிவாக 
இல்லை. காரணம்‌ மல்கியா 3:1ல்‌ இதோ என்‌ தூதனை அனுப்புகிறேன்‌ என 
வாசிக்கின்றோம்‌, இது பொதுவாக குறிப்பிடப்பட்தா அல்லது பெயராக 
குறிப்பபிடப்பட்டதா என்பது தெளிவாக இல்லை. 


பின்னணி வரலாறு 


இப்புத்தகத்தில்‌ யூதர்களின்‌ சூழ்நிலை, எஸ்றா, நெகேமியா இவர்களின்‌ 
மறுமலர்ச்சிக்கு முன்பதாக நடந்த காரியங்களாக இருக்கலாம்‌ (கி. 
மு. 450) 


70 வருட பாபிலோனிய சிறையிருப்பின்‌ காலத்தில்‌ எருசலேமுக்கு 
வந்தவர்கள்‌ ஒழுக்கமற்ற தவறான சமயத்தில்‌ வீழ்ந்தனர்‌ தங்களின்‌ 
தெரிந்தெடுப்பை இவர்கள்‌ மறந்தார்கள்‌. நீங்கள்‌ என்னுடைய மக்கள்‌ நான்‌ 
உங்கள்‌ தேவன்‌ என்னும்‌ உறவை மறந்து செயல்பட்டனர்‌. 


இப்படிப்பட்ட அவிசுவாசத்தில்‌ இவர்கள்‌ வாழ்ந்ததால்‌ மற்ற 
புறஜாதியாருக்கும்‌ இவர்களுக்கும்‌ வித்தியாசம்‌ ஏதுமில்லாதிருந்தது. 


மல்கியாவும்‌ அவரோடூ ஊழியத்தில்‌ இணைந்த எஸ்றா நெகேமியாவும்‌ இது 
தவறு என உணர்ந்து விரைவாக சரிசெய்ய முயன்றனர்‌. 


நோக்கம்‌ 


தேவனுக்காக பேசும்‌ மல்கியா மக்களோடூ வாக்குவாதம்‌ பண்ணுகிறதை 
இப்புத்தகம்‌ வெளிப்படுத்துகிறது. சடங்காசாரங்களில்‌ அக்கரையில்லாத, 
செய்யவேண்டிய கடமைகளை செய்யாத முரட்டாட்டமுள்ள மக்களின்‌ 
கேள்விகளுக்கு மல்கியா பதிலளிக்கிறார்‌. (1:2, 1:6-8, 2:14,17, 3:8,13-15). 
இப்புத்தகம்‌ யூதருக்கும்‌, கர்த்தருக்கும்‌ இடையே நடந்த வாக்குவாதமாக 
அல்லது கேள்வி-பதிலாக அமைந்துள்ளது. 


எடுத்துக்‌ காட்டு 1:2 
யூதர்கள்‌: “நீர்‌ எங்களை நேசிக்கவில்லை“ 
ஆண்டவர்‌: “நான்‌ உங்களை சிநேகித்தேன்‌ “ 
யூதர்கள்‌: “எப்படி சிநேகித்தர்‌.? “ 
ஆண்டவர்‌: “நான்‌ யாக்கோபை (இஸ்ரவேல்‌) சிநேகித்து ஏசாவை (ஏதோம்‌) 
வெறுத்தேன்‌ “ 


மேலும்‌ மக்களிடம்‌ காணப்பட்ட குறைகளை சுட்டிக்காண்பித்து 
திருத்துவதற்காக இப்புத்தகத்தை எழுதுகிறார்‌. 


ஆவியில்லாத கடமைக்கான வழிபாடூ (1:6-8) 
தீமையான உறவுகள்‌ (2:10-12) 

தேவ நீதியை கேள்விகேட்டல்‌ (2:17-3:6) 
கடவுளை கொள்ளையடித்தல்‌ (3:7-12) 
காத்திருத்தலில்‌ பொறுமையின்மை (3:17-4:3) 


கிறிஸ்துவின்‌ வருகையை குறித்த கருத்துக்கள்‌ 


= மல்கியாவின்‌ தக்கதரிசனம்‌ ட்‌ 4 புதிய ஏற்பாட்டின்‌ உறுதிப்பாடு 


உடன்படிக்கையின்‌ தூதனாக கிறிஸ்து | 1. கிறிஸ்து தேவாலயத்தைச்‌ சுத்தம்‌ 
ஆலயத்தில்‌ வருகிறார்‌ (3:1) தம்‌ செய்தல்‌ (யோவா2:14-17)மக்களைப்‌ 
ஜனத்தை தூய்மைபடுத்துகிறார்‌ (3:3) பரிசுத்தப்படுத்துதல ' (எபிரேயர்‌ 13:12) 
கிறிஸ்துவினுடைய வருகை | 2. ஜீவ புத்தகத்தில்‌ பெயர்‌ இல்லாதவர்கள்‌ 


நியாயத்தீர்ப்பை கொண்டுவரும்‌ (4:1) அக்கினிக்‌ கடலில்‌ தள்ளப்படுவார்கள்‌ (வெளி 
20:11-15) 


மத்தேயு 1215, வெளி ௮ல்‌ 
தணமாக்குகிறார்‌ (4:2) (மத்தேயு 12:15, வெளி 21:4) 

செய்தல்‌ மத்தேயு ப ன்‌ 
செவ்வைசெய்ய வருகிறார்‌ (3:1,4:5) செய்தல்‌ (மத்தேயு 11:1-14) 


பழைய ஏற்பாட்டிற்கும்‌ புதிய ஏற்பாட்டிற்கும்‌ பாலமாக மத்தேயு நற்செய்தி நூல்‌ 
அமைந்துள்ளது. இயேசுவை மேசியாவாகவும்‌, அபிஷேகம்பண்ணப்பட்டவராகவும்‌ 
உருவகிக்கும்‌ இந்நூல்‌, யூத மக்களுக்காக எழுதப்பட்டதாகும்‌. உபதேசங்களுக்கு 
முதலிடம்‌ தரும்‌ இந்நூலில்‌ இயேசுவின்‌ செயல்களை விட வார்த்தைகள்‌ அதிகமாக 
பதிவு செய்யப்பட்டூள்ளது. 


எழுதியவர்‌ 


மத்தேயு நற்செய்தி நூலின்‌ ஆசிரியர்‌ யார்‌ என்பதை இப்புத்தக்தில்‌ நேரடியாக 
காண முடியாவிடினும்‌ இரண்டாம்‌ மூன்றாம்‌ நூற்றாண்டூ திருச்சபை மூப்பர்கள்‌ 
(ஊாரசஉா குயவாநசள), குறிப்பாக பேப்பயஸ்‌ (யியைள) (கி.பி. 100), வரலாற்று 
ஆசிரியர்‌ எசுப்பியஸ்‌ (நுரளரடிரைள) ஆகியோரது வரலாற்று குறிப்புப்படியும்‌ சபை 
பாரம்பரியப்‌ படியும்‌ (ஊாரசஉா வுசயனவைழைட௰ மத்தேயு இந்நூலை எழுதினார்‌ 
என்று தெளிவாக எடுத்துக்கூற முடியும்‌. இந்நூலை கிரேக்க பதத்தில்‌ மத்தேயுவின்‌ 
கூற்று அல்லது வாக்குமூலம்‌ என மொழி பெயர்க்கலாம்‌. இவர்‌ இயேசு 
கிறிஸ்துவின்‌ சீடர்களில்‌ ஒருவராவார்‌. மத்தேயு என்பதற்கு “ஆண்டவரின்‌ 


அன்பளிப்பு' (புகைவ ழக வாந டூழசன) என்று பொருள்‌. இவர்‌ வரி வசூலிப்பவராக 
இருந்து இயேசுவை பின்பற்றியவர்‌ (மத்தேயு 9: 9-13). மாற்கு, லூக்கா இருவரும்‌ 
இவரை லேவி என்று அழைக்கின்றனர்‌. 


காலம்‌, எழுதப்பட்ட இடம்‌ 


இந்நூலில்‌ யூத சமய கருத்துக்கள்‌, எபிரேய பெயர்கள்‌, அதிகமாக 
காணப்படுவதால்‌. இது பாலஸ்தீனா தேசத்திலிருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. 
எனினும்‌ சிரியா அந்தியோகியாவிலிருந்து எழுதப்பட்டிருக்கலாம்‌ என்ற கருத்தே 
மேலோங்கி இருக்கிறது. 


எழுதப்பட்ட காலத்தைக்‌ குறித்து அதிக கருந்து வேறுபாடுகள்‌ இருப்பினும்‌, இரண்டு 
கருத்துக்களே நாம்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ கூடியதாக உள்ளது. முதல்‌ கருத்து கி.பி.50 
இரண்டாம்‌ கருத்து கி.பி.70. 


எழுதியதின்‌ நோக்கம்‌ 


யோவான்‌ 20:31ஐ வாசிக்கும்‌ பொழுது, நற்செய்தி நூல்கள்‌ எழுதப்பட்டதன்‌ 
நோக்கத்தை பொதுவாக அறியலாம்‌. எனினும்‌ மத்தேயு நற்செய்தி நூலை 
வாசிக்கும்‌ பொழுது, இந்நூல்‌ எழுதப்பட்டதற்கான ஒருசில சிறப்பான நோக்கத்தை 
புரிந்து கொள்ளமுடிகிறது. இந்நூலில்‌ யூத பாரம்பரியம்‌ இழையோடுவதை நம்மால்‌ 
காண முடிகிறது. இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்‌ கொள்ளாத யூத மார்க்கத்தார்‌ 
இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்‌ கொள்ளத்தாண்டுவதே இந்நாலின்‌ பிரதான 
நோக்கமாகும்‌. 


எனவேதான்‌ இந்நூலில்‌ பழைய ஏற்பாட்டின்‌ தீர்க்கதரிசனங்கள்‌ நிறைவேறுதல்கள்‌ 
அநேகம்‌ குறிப்பிடப்பட்டூள்ளது. இயேசு சிலுவையில்‌ அறையப்பட்டு மேசியா எனக்‌ 
கேலி பேசப்பட்டபடியால்‌ இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலுக்கு மிகுந்த முக்கியத்துவம்‌ 
கொடுத்து எழுதியிருக்கிறார்‌ (27 : 62 - 28 : 20 ), மத்தேயு “ரபி' (சுயடிை) 
எனப்பட்ட போதகர்‌ வகுப்பை சேர்ந்தவராதலால்‌ இயேசுவின்‌ போதகத்தை 
மக்களுக்கு குறிப்பாக யூதர்களுக்கு தெரிவிக்க இந்நூலை இயற்றியுள்ளார்‌. 
இந்நூலின்‌ தனிச்சிறப்பு 
1. இயேசுவின்‌ வம்ச வரலாறு, அவர்‌ யூத வகுப்பை சேர்ந்தவர்‌ என்பதை மட்டும்‌ 
தெரிவிக்கலாம்‌, அரச வம்சத்தில்‌ பிறந்தவர்‌ அதாவது தாவீதின்‌ வம்சத்தில்‌ 


பிறந்தவர்‌ என்பதை எடுத்துக்‌ கூறுகிறார்‌. இது இயேசு யூதரின்‌ ராஜா” 
என்பதை தெளிவாக்க கூறப்பட்ட கருத்தாகும்‌. 


2. யூதர்களை கவரும்‌ பொருட்டு அநேகமாக ஒவ்வொரு அதிகாரத்திலும்‌ 
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம்‌ நிறைவேறியதாக குறிப்பிட்டுள்ளார்‌. இவர்‌ 
தன்னுடைய நூலில்‌ 25 பழைய ஏற்பாட்டு நூல்களையும்‌ சுமார்‌ 129 பழைய 
ஏற்பாட்டு வசனங்களையும்‌ கையாண்டுள்ளார்‌. 


3. சபை என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே நற்செய்தி நூல்‌ 
மத்தேயுவாகும்‌ (16:18,18:17). 


4. இந்நூலில்‌ 15 உவமைகளும்‌ 12 அற்புதங்களும்‌ காணப்படுகின்றன. 
இவற்றில்‌ 10 உவமைகளும்‌ 3 அற்புதங்களும்‌ மத்தேயுவில்‌ மட்டுமே 
காணப்படுகின்றன. 


5. மத்தேயு வெளிப்படுத்தப்பட்ட எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌ (யிழடயடலிவடை நுளஉாயவழடழபல). (13:24-30,20:1- 
16,22:1-14,25) 


6. இவர்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளுக்கு (போதனை) மிக முக்கியத்துவம்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. இயேசுவின்‌ வார்த்தைகள்‌ மத்தேயுவில்‌ 644 
வசனங்களில்‌ காணப்படுகின்றன. 


ல்‌ 


“இதோ நான்‌ ஆதரிக்கிற என்‌ தாசன்‌” - ஏசாயா 42:1 
(Behold the Servant) 


இவ்வசனத்தை அடிப்படையாகக்கொண்டு எழுதப்பட்ட நற்செய்தி நூல்‌ மாற்கு 
ஆகும்‌. இயேசுவை பாடுபடும்‌ ஊழியனாக உருவகிக்கும்‌ மாற்கு நற்செய்தி நூலின்‌ 
ஆதார வசனம்‌ 


“மனுஷ குமாரனும்‌ ஊழியம்‌ கொள்ளாம்‌ படி வராமல்‌ 
ஊழியஞ்செய்யவும்‌.....வுந்தார்‌ “(மாற்‌ 10:45). 


இயேசுவினுடைய தெய்வீக வல்லமையை காட்டும்‌ இயேசுவினுடைய 
செயல்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து இந்நூலை எழுதியிருக்கின்றார்‌. 


எழுதியவர்‌ 


இந்நாலிலும்‌ ஆசிரியர்‌ தன்‌ பெயரை நேரடியாக குறிப்பிடாவிடினும்‌, இந்நூலை 
எழுதியவர்‌ யோவான்‌ மாற்கு என்பதில்‌ எப்பொழுதும்‌ சந்தேகம்‌ எழுந்ததில்லை. 
இதற்காண சான்றுகளை நோக்கும்பொழுது முதலாம்‌ இரண்டாம்‌ நூற்றாண்டு 
திருச்சபை மூப்பர்களும்‌ (சோபா Fathers) போதகர்களுமான 
பேப்பையஸ்‌ (Papias), ஜஸ்டின்‌ (]ப5பா the Martyr), 
இரேனியஸ்‌ (1ஈ௨8ாக6ப5) ஆகியோர்‌ இதற்கு சான்று பகிர்கின்றனர்‌. 


இவர்‌ பேதுரு மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு (1 பேதுரு 5:13) பேதுருவோடு 
அதிகமாக இணைந்து ஊழியம்‌ செய்தார்‌. புதிய ஏற்பாட்டில்‌ இவரைப்பற்றி எட்டு 
இட்களில்‌ வாசிக்கின்றோம்‌. பவுலின்‌ முதலாவது மிஷினரி பயணத்தின்போது 
யோவான்‌ மாற்கு அவரோடு இணைந்து புறப்பட்டார்‌. இவர்‌ பர்னபாவின்‌ உறவினர்‌ 
(கொலோசெயர்‌ 4:10). 


எப்பொழுது எங்கிருந்து எழுதப்பட்டது? 


எழுதப்பட்ட காலத்தை நோக்கும்போது கி.பி.40 முதல்‌ 70க்குள்‌ எழுதப்பட்டிருக்க 
வேண்டும்‌ எனினும்‌ நற்செய்தி நூல்களில்‌ இந்நூல்‌ முதலாவதாக 
எழுதப்பட்டிருக்கிறது என்ற உண்மை எல்லா வேத ஆராய்ச்சியாளர்களாலும்‌ 
ஏற்றுக்கொள்ளப்பட்டூள்ளது. பவுல்‌, பேதுரு அகியோரது சிறையிருப்பின்‌ காலத்தில்‌ 
(கி.பி.64-67) மாற்கு அவர்களோடு அங்கு தங்கியிருந்ததை நாம்‌ வாசிக்கின்றோம்‌, 
(1 பேதுரு 5:13, கொலோ 4:10). இக்காலத்தில்‌ மாற்கு இந்நூலை எழுதியதற்கான 
சாத்தியக்கூறுகள்‌ அதிகம்‌ காணப்படுகின்றன. மேற்கூறிய காலத்தில்‌ மாற்கு 
தங்கியிருப்பாரானால்‌ அவர்‌ ரோமாபுரியிலிருந்து எழுதியிருக்கவேண்டும்‌. மேலும்‌ 
மாற்கு ரோமாபுரியோடு அதிகம்‌ தொடர்பு கொண்டிருந்தார்‌ என நாம்‌ வேதத்தில்‌ 
பார்க்கிறோம்‌ (2 தீமோ 4:11). 


எழுதப்பட்ட நோக்கம்‌ 


இந்நற்செய்திநூல்‌ புறஜாதியருக்கு குறிப்பாக ரோமாரியிலுள்ள மக்களுக்காக 
எழுதப்பட்டது. இதன்‌ காரணமாக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள்‌ வெகு சில 
மட்டுமே மேற்கோள்‌ காட்டப்பட்டுள்ளது. மேலும்‌ அரமைக்‌ மொழி 
வார்த்தைகளுக்கும்‌ (5:14) யூத கலாச்சாரங்களுக்கும்‌ (7:3,11) விளக்கம்‌ 
தரப்பட்டுள்ளன. ரோமர்களை உற்சாகப்படுத்தும்‌ செயல்களான பிசாசு, நோய்‌, 
மரணம்‌ போன்றவற்றின்‌ மீது இயேசுவின்‌ வல்லமையை எடுத்துக்கூறுகிறார்‌. 
எனினும்‌ இரண்டு முக்கிய நோக்கங்கள்‌ என்னவெனில்‌ ரோம திருச்சபையை 
பாடுகள்‌ மத்தியிலும்‌ விசுவாசத்தில்‌ வளரவும்‌, நற்செய்திபணி செய்யவும்‌ 
எழுதப்பட்டது. 


இந்நூலின்‌ தனிச்சிறப்புகள்‌ 


1. இந்நூல்‌ இயேசுவின்‌ வார்த்தைகளை விட அவர்‌ செய்த செயல்களுக்கு 
அதிக முக்கியத்துவம்‌ கொடுத்துள்ளது. 


2. மாற்கு தன்‌ நூலில்‌ 18 அற்புதங்களையும்‌ 18 உவமைகளையும்‌ 
கூறியுள்ளார்‌. இவற்றில்‌ 2 அற்புதங்களும்‌ 2 உவமைகளும்‌ மாற்குவில்‌ 
மட்டுமே காணப்படுகின்றன. 


3. இந்நூலில்‌ இயேசுவின்‌ ஊழியத்தைக்குறித்து அதிகம்‌ கூறப்பட்டுள்ளது. 
இந்நூலில்‌ இயேசுகிறிஸ்து ஊழியக்காரராக சித்தரிக்கப்பட்டூள்ளார்‌ 
மட்டுமல்லாமல்‌ அவருடைய மனிதத்தன்மையை இந்நூல்‌ அழுத்தமாகக்‌ 
காட்டுகிறது. 


4. இயேசு மேசியா என்பது புத்தகத்தின்‌ இறுதிவரை மறைக்கப்பட்டு, இறுதியாக 
(8:27-30) வெளிப்படுத்தப்பட்டூள்ளது. 


லூக்கா 


மனந்திரும்பிய கிரேக்கனும்‌, சிறந்த நற்செய்தி பணியாளருமான லூக்கா யூதர்‌ 
புறஜாதியார்‌ உட்பட சகல ஜனங்களும்‌ கிறிஸ்துவின்‌ விசுவாசத்தில்‌ வளர எழுதிய 


நூல்‌ லூக்கா நற்செய்தி நூலாகும்‌. 
இதோ ஒரு புருஷன்‌” - சகரியா 6:12 இதுவே இந்நூலின்‌ அடிப்படையாகும்‌. 
இந்நூலின்‌ ஆதார வசனம்‌ 


மாம்சமான யாவரும்‌ தேவனுடைய இரட்சிப்பைக்‌ காண்பார்கள்‌” - (லூக்கா 3:5) 


எழுதியவர்‌ 


அப்போஸ்தலர்‌ நடபடிகளின்‌ புத்தகத்தையும்‌ லூக்கா நற்செய்தி நூலையும்‌ 
எழுதியவர்‌ மருத்துவராயிருந்த லூக்கா என்பது தெளிவாக புரிகிறது. இரண்டாம்‌ 
நூற்றாண்டு திருச்சபைப்‌ போதகர்கள்‌ எழுதிவைத்துச்சென்றுள்ள குறிப்புகள்‌ இதை 
வழிமொழிகின்றன. குறிப்பாக இரேனேயுஸ்‌ (ஐசநயெநரள) மற்றும்‌ முரட்டோரியன்‌ 
(ஆரசயவழசயை) ஆகியோரது குறிப்பும்‌ இக்கருத்தை தெளிவுபடுத்துகின்றன. 


லூக்கா 1:1ன்‌ படியும்‌ அப்போ 1:1ன்‌ படியும்‌ மகா கனம்பொருந்திய தெயோப்பிலியு 
எனப்பட்ட தனிநபருக்கு எழுதப்பட்ட ஒன்றாகும்‌. தெயோப்பிலியு ரோம 
அதிகாரியாகவோ அல்லது ரோம அரசாங்கத்தில்‌ உயர்பதவி வகித்தவராகவோ 
இருந்திருக்கலாம்‌. 


தெயோப்பிலியு - தமிழ்‌ மொழிபெயர்ப்பின்படி * தேவனுடைய நண்பர்கள்‌” அல்லது 
“தேவனை நேசிப்பவர்கள்‌” என்பது பொருள்‌. ஏனவே இப்புத்தகம்‌ தேவனை 
நேசிப்பவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


காலம்‌ 


லூக்கா நற்செய்திநூல்‌, மாற்கு நற்செய்திநூலுக்கும்‌ அப்போஸ்தலரின்‌ நடபடிகளின்‌ 
புத்தகத்திற்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ எழுதப்பட்டதாகும்‌. எனினும்‌ கி.பி. 59-63ல்‌ 
எழுதப்பட்டிருக்கலாம்‌ என ஆராய்ச்சியாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 


எழுதப்பட்ட இடம்‌ 


அகாயா, செசரியா, எபேசு ஆகிய ஊர்களில்‌ ஏதேனும்‌ ஒன்றிலிருந்து 
இப்புத்தகத்தை எழுதியிருக்கலாம்‌ என்ற கருத்து நிலவினாலும்‌ ரோமாபுரியிலிருந்து 
எழுதினார்‌ என்னும்‌ கருத்து சற்று மேலோங்கியுள்ளது. இருப்பினும்‌ தேயோப்பிலு 
என்னும்‌ ரோம அதிகாரி வாழ்ந்த இடமே இப்புத்தகம்‌ எழுதப்பட்ட இடமாக 
இருக்கக்கூடும்‌. 


நோக்கம்‌ 
இப்புத்தகத்தின்‌ நோக்கத்தை பார்க்கும்பொழுது 


1. ஆதிமுதல்‌ நடந்தவற்றைக்‌ கண்ணாரக்கண்டு, எல்லாவற்றையும்‌ திட்டமாய்‌ 
விசாரித்த விசேஷங்களின்‌ நிச்சயத்தை வாசிப்பவர்‌ புரிந்து கொள்ளவும்‌ 
(லூக்கா 1:2-4). 


2. மேலும்‌ இயேசுவினுடைய இரட்சிப்பு சகல ஜாதியாருக்கும்‌ பொதுவானது 
அதாவது மாம்சமான யாவரும்‌ தேவனுடைய இரட்சிப்பை 
காணபார்கள்‌” (லூக்கா 3:5) என்பதை புற ஜாதியாருக்கு தெளிவுபடுத்த. 


3. இயேசுவானவர்‌ வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியாக செயல்பட்டதுபோல 
ஆதித்திருச்சபையிலும்‌ செயல்பட்ட விபரத்தைக்‌ காட்டூவதற்கும்‌. 


4. ரோம பேரரசுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள்‌ செயல்படுகிறார்கள்‌ என்ற 
குற்றச்சாட்டை எதிர்த்து, கிறிஸ்தவர்களின்‌ உண்மைநிலையை 
காட்டுவதற்கும்‌. 


ஆதி அப்போஸ்தலர்கள்‌ மறையும்‌ காலத்தில்‌ திருச்சபை மக்களை 
ஊக்கப்படுத்துவதற்கும்‌ எழுதியுள்ளார்‌ என்பது தெளிவாகிறது. 


இந்நூலின்‌ தனிச்சிறப்புகள்‌ 


1. இது ஒரு விளக்கமான நூல்‌ என்று கூறினால்‌ மிகையாகாது. இதில்‌ 
யோவான்ஸ்நானகனின்‌ பிறப்பு முதல்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ பரமேறுதல்‌ 
வரை கூறப்பட்டுள்ளது. 


2. இயேசு யூதர்களுக்கு சொந்தம்‌ என்ற கருத்தை விடூத்து அதற்குமாறாக 
இவ்வுலகிற்கு சொந்தம்‌ என்பதை வவலியுறுத்திக்காட்டுகிறது. 


3. இயேசுவின்‌ வம்ச வரலாற்றை மத்தேயு நற்செய்திநூல்‌ ஆபிரகாமிலிருந்து 
காட்டுகிறது. ஆனால்‌ லூக்கா நற்செய்தி நூலோ ஆதாமிலிருந்து 
காட்டுகிறது. 


4. இயேசுகிறிஸ்துவின்‌ ஜெப வாழ்க்கைக்கு இந்நூலில்‌ முக்கியத்துவம்‌ 
தரப்பட்டுள்ளது. இயேசு ஜெபித்த ஜெபங்கள்‌ இந்நூலில்‌ 15 இடங்களில்‌ 
சுட்டிக்காட்டப்பட்டூள்ளது. 


5. இப்புத்தகத்தில்‌ 20 அற்புதங்களும்‌ 39 உவமைகளும்‌ கூறப்பட்டுள்ளன. 
இவற்றில்‌ 7 அற்புதங்களும்‌ 21 உவமைகளும்‌ லூக்காவில்‌ மட்டுமே 
காணப்படுகின்றன. 


6. இந்நூல்‌ இயேசுகிறிஸ்துவை ஏழைகள்‌ ஒதுக்கப்பட்டோர்‌ மற்றும்‌ 


புறஜாதியாரின்‌ நண்பராக சித்தரித்துக்காட்டுகிறது. பெண்கள்‌, குழந்தைகள்‌ 
ஆகியோரிடம்‌ அவர்‌ கொண்டிருந்த பரிவும்‌ காட்டப்பட்டுள்ளது. 


யோவான்‌ 


சபையின்‌ ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கும்‌ பொருட்டாக எழுதப்பட்ட இந்நூல்‌ 
இதோ, உங்கள்‌ தேவன்‌” (ஏசாயா 40:9) என்ற வசனத்தை அடிப்படையாக 


கொண்டது. இயேசுவை தேவகுமாரனாக இந்நூல்‌ உருவகிக்கிறது. இந்நூல்‌ ஏனய 
மூன்று நற்செய்தி நூல்களிலிருந்து வேறுபட்டுள்ளது. 


எழுதியவர்‌ 


இந்நுலை எழுதியவர்‌ தன்னை “இயேசுவிற்கு அன்பாய்‌ இருந்தவர்‌” (யோவான்‌ 
21:20,24) என்று அறிமுகம்‌ செய்கின்றார்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ 12 சீடர்களில்‌ 3 
பேர்‌ அவருடன்‌ அதிக நெருக்கமாக இருந்தனர்‌. அவர்கள்‌ யோவான்‌, யாக்கோபு, 
மற்றும்‌ பேதுரு ஆவார்கள்‌. 13:23,24ல்‌ பேதுரு இந்நூலை எழுதியவர்‌ இல்லை 
என்பது உறுதியாகிறது. யாக்கோபு கி.பி.44ல்‌ (அப்போஸ்தலர்‌ 12:2) ஏரோது 
மன்னரால்‌ கொலை செய்யப்பட்டு விட்டார்‌ எனவே யோவான்‌ மட்டுமே இந்நூலை 
எழுதியிருக்க முடியும்‌ மேலும்‌ இந்நூல்‌ முதலாம்‌ நூற்றாண்டில்‌ இறுதிப்பகுதியில்‌ 
எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. அக்காலம்‌ வரை உயிரோடிருந்த சீடர்‌ யோவான்‌ 
மட்டுமே. அது மட்டுமல்லாமல்‌ இரேனியஸ்‌ என்னும்‌ திருச்சபை போதகர்‌ 
செபதேயுவின்‌ குமாரானாகிய யோவான்‌, நற்செய்தி நூல்களை எழுதினார்‌ என்று 
தம்‌ குறிப்பில்‌ கூறியுள்ளார்‌. 
காலம்‌ 
எழுதப்பட்ட காலத்தைப்பொருத்தவரை இரண்டூ கருத்துக்கள்‌ நிலவுகிறது. 


1. கி.பி.85ல்‌ எழுதப்பட்டது. மற்ற மூன்று நற்செய்தி நூல்கள்‌ எழுதப்பட்ட பின்பு 
யோவான்‌ இந்நூலை எழுதினார்‌. எனவேதான்‌ முதல்‌ மூன்று நூல்களில்‌ 
கூறப்பட்டிராத காரியங்களை தன்னுடைய நூலில்‌ கூறியுள்ளார்‌. மேலும்‌ 
இவரது இறையியல்‌ (வாநழடழபல) சற்று வளர்ச்சியடைந்தது 


2. கி.பி.50க்குப்பின்‌ 70க்கு முன்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌ ஏனெனில்‌ கி.பி.70ல்‌ 
எருசலேம்‌ தேவாலயம்‌ இடிக்கப்பட்டது. ஆனால்‌ யோவான்‌ 5:2ல்‌ எருசலேம்‌ 
தேவாலயம்‌ நிகழ்கால வார்த்தைகளில்‌ கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற 
வசனங்கள்‌ இக்கருத்துக்கு வழி மொழிகின்றன. 


நோக்கம்‌ 


யோவான்‌ 20:31ல்‌, இந்நூலின்‌ நோக்கம்‌ தெளிவாக கூறப்பட்டுள்ளது. "இயேசு 
தேவனுடைய குமாரானாகிய கிறிஸ்து எண்று நிங்கள்‌ விசுவாசிக்கும்‌ படியாகவும்‌, 
விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அமையும்‌ படியாகவும்‌ 
இவைகள்‌ எழுதப்பட்டிருக்கறது. ” 


இந்நூலின்‌ தனிச்சிறப்புகள்‌ 


1. இந்நூலை நாம்‌ ஒரு வரலாற்று நூலாக கருதலாம்‌, மற்ற நூல்களை விட 
இந்நூலில்‌ நிகழ்ச்சிகள்‌ கால வரிசைப்படி எழுதப்பட்டுள்ளன. 


2. இந்நூலின்‌ இயேசு "நான்‌ என்று கூறிய வார்த்தைகள்‌ 120 முறை 
குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன்‌ பிதாவாகவும்‌ கிறிஸ்து அவரால்‌ 
அனுப்பப்பட்டவராகவும்‌ சித்தரிக்கப்பட்டுள்ளார்‌. 


3. இந்நூலில்‌ 8 அற்புதங்கள்‌ காட்டப்பட்டூுள்ளது. இதில்‌ 7 அற்புதங்கள்‌ 
இந்நூலில்‌ மட்டும்‌ காணப்படுகிறது. 

4. இயேசு பிதாவிற்கு நிகரானவர்‌ என்பது தெளிவுபடுத்தப்பட்டூுள்ளது. பழைய 
ஏற்பாட்டிலேயே பிதா பயன்படுத்திய நான்‌, நானே என்ற வார்த்தை 
தொடர்ந்து இயேசுவின்‌ வாயிலிருந்து புறப்படூுவதாக இந்நூலில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


5. இயேசுவின்‌ உபதேசத்திற்கு மத்தேயுவைப்போலவே முக்கியத்துவம்‌ 


கொடுக்கப்பட்டூள்ளது. அவருடைய உபதேசங்கள்‌ பொருளின்‌ அடிப்படையில்‌ 
வரிசைப்படுத்தப்பட்டூள்ளது. 


அப்போஸ்தலர்‌ 


Acts 


of the 
Apostles 


புதிய ஏற்பாட்டில்‌ அனைத்து புத்தகங்களும்‌ கி.பி. முதலாம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுதப்பட்டவை என்பதை நாம்‌ அறிவோம்‌. முதலாம்‌ நூற்றாண்டு திருச்சபையை 
நன்கு அறிவதன்‌ மூலம்‌ முதலாம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்ட புத்தகங்களையும 
அவைகளின்‌ பின்னணியையும்‌ நாம்‌ அறிய முடியும்‌. 


இப்புத்தகம்‌ ஏன்‌ அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ என குறிப்பிட வேண்டும்‌ என நோக்கின்‌, 
பேதுரு, யோவான்‌, பர்னபா, ஸ்தேவான்‌, பிலிப்பு, இயேசுவின்‌ சகோதரராகிய 
யாக்கோபு மற்றும்‌ பவுல்‌ இவர்களைப்‌ பற்றியும்‌ இவர்கள்‌ ஊழியத்தையும்‌ 
பற்றியதாக இருப்பதனால்‌ இப்பெயர்‌ வந்தது என புரிகிறது. 


ஆசிரியர்‌ 


ரோமர்‌, கொரிந்தியர்‌ நிருபங்களில்‌ உள்ளது போல நேரிடையான ஆசிரியர்‌ பெயர்‌ 
அப்போஸ்தலருடைய நடபடிகளில்‌ குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும்‌, பின்வரும்‌ 


ஆதாரங்களைப்‌ பார்க்கும்‌ பொழுது இது லூக்கா என்பவரால்‌ எழுதப்பட்டது என 
அறியலாம்‌. 


1. லூக்கா 1:1-4, அப்போஸ்தலர்‌ 1:1 இரண்டையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்பொழுது 
லூக்கா நற்செய்தி நூலின்‌ ஆசிரியரும்‌, அப்போஸ்தலர்‌ நடபடிகளின்‌ 
ஆசிரியரும்‌ ஒருவரே என்பது புலனாகும்‌. 


2. லாக்கா நற்செய்தி நூலின்‌ முடிவும்‌, அப்போஸ்தலர்‌ நடபடிகளின்‌ ஆரம்பமும்‌ 
ஒன்றாகப்‌ பொருந்துகிறது. அப்போஸ்தலர்‌ 1:2ல்‌ தன்னுடைய முதலாம்‌ 
புத்தகத்தை (பிரபந்தத்தை) அதாவது லூக்கா நற்செய்தி நூலைப்பற்றிக்‌ 
கூறுகிறார்‌. 


3. அப்போஸ்தலர்‌ 16:9-18, 20:5, 21:18, 27:1-28:16 வசனங்களில்‌ நாங்கள்‌, 
எங்கள்‌ என குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்களை பார்க்கும்பொழுது, ஆசிரியர்‌, 
பவுலோடூ பிரயாணம்‌ செய்தவர்‌ என்பது புலனாகிறது. பவுலோடூ ஊழியப்‌ 
பிரயாணம்‌ மேற்கொண்டவர்களில்‌ லூக்காவும்‌ ஒருவர்‌. ஆனாலும்‌ மேலே 
குறிப்பிட்டுள்ள வசனங்களை கூர்ந்து நோக்கும்பொழுது லூக்கா பவுலோடூ 
இருந்த நாட்களில்‌ மாத்திரமே நாம்‌, நாங்கள்‌ என்ற பதங்கள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்புத்தகத்தின்‌ ஆசிரியர்‌ லூக்கா எனபது 
தெளிவாகிறது. இவர்‌ ஒரு மருத்துவர்‌. (கொலோ 4:14). இவர்‌ புறஜாதி 
(யூதரல்லாத) இனத்தை சேர்ந்தவர்‌. இவருடைய ஊர்‌ அந்தியோகியா 
அல்லது பிலிப்பு பட்டணமாக இருக்கலாம்‌ என வேத ஆராய்ச்சியாளர்கள்‌ 
கருதுகிறார்கள்‌. 


காலம்‌ 


அப்போஸ்தலருடைய நடபடிகள்‌ எழுதப்பட்ட காலம்‌ கி.பி. 63-64 ஆக இருக்கலாம்‌. 
காரணங்கள்‌. 


1. பவுல்‌ ரோமபுரியில்‌ சிறைபிடிக்கப்பட்ட காலத்திற்குப்பின்பு (கி.பி. 61-63) 
எழுதப்படிருக்க வேண்டும்‌. 


2. ரோமப்பேரரசர்‌ நீரோ மன்னரின்‌ அடக்குமுறைக்கு முன்னதாகவும்‌, 
அதேபோல்‌ யூதப்புரட்சிக்கு முன்னதாகவும்‌ (கி.பி. 66-74) 
எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 


3. பவுல்‌ இறப்பதற்கு முன்பும்‌ (கி.பி. 65) எருசலேம்‌ தேவாலயம்‌ 
இடிக்கப்படுவதற்கு முன்பும்‌ (கி.பி. 70) எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 


யாருக்கு ஏன்‌ எழுதப்பட்டது? 


லூக்கா 1:1ன்‌ படியும்‌ அப்போஸ்தலர்‌ 1:1ன்‌ படியும்‌ மகா கனம்‌ பொருந்திய 
தெயோப்பிலியு எனப்பட்ட தனிநபருக்கு எழுதப்பட்ட ஒன்றாகும்‌. தெயோப்பிலியு 
ரோம  அதிகாரியாகவோ அல்லது ரோம அரசாங்கத்தில்‌ உயர்பதவி 
வகித்தவராகவோ இருந்திருக்கலாம்‌. 


தெயோப்பிலியு - தமிழ்‌ மொழிபெயர்ப்பின்படி “தேவனுடைய நண்பர்கள்‌” அல்லது 
“தேவனை நேசிப்பவர்கள்‌” என்பது பொருள்‌. ஏனலே இப்புத்தகம்‌ தேவனை 
நேசிப்பவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


இதன்‌ நோக்கத்தை பார்க்கும்பொழுது 
1. ஆதிமுதல்‌ நடந்தவற்றைக்‌ கண்ணாரக்கண்டு, எல்லாவற்றையும்‌ 


திட்டமாய்‌ விசாரித்து விசேஷங்களின்‌ நிச்சயத்தை வாசிப்பவர்‌ புரிந்து 
கொள்ளவும்‌(லூக்கா 1:2-4) 


2. இயேசுவானவர்‌ வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியாக 
செயல்பட்டதுபோல ஆதித்திருச்சபையிலும்‌ செயல்பட்ட விபரத்தைக்‌ 
காட்டூவதற்கும்‌. 


3. ரோம பேரரசுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள்‌ செயல்படூகிறார்கள்‌ என்ற 
குற்றச்சாட்டை எதிர்த்து, கிறிஸ்தவர்களின்‌ உண்மை நிலையை 
காட்டுவதற்கும்‌. 


4. ஆதி அப்போஸ்தலர்கள்‌ மறையும்‌ காலத்தில்‌ திருச்சபை மக்களை 
ஊக்கப்படுத்துவதற்கும்‌ லூக்கா இப்புத்தகத்தை எழுதியுள்ளார்‌. 


சுருங்கக்கூறின்‌, ஆதித்திருச்சபையானது எப்படி உலகம்‌ முழுவதும்‌ பரிசுத்த 
ஆவியானவரால்‌ ஆரம்பிக்கப்பட்டு அவரது வல்லமையால்‌ பரவியது என்பதை 
சுட்டிக்காட்டும்படியாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம்‌. 


பொருளடக்கம 


அப்போஸ்தலருடைய நடபடிகளின்‌ பொருளடக்கம்‌ கிறிஸ்தவ 
திருச்சபையின்‌ ஆரம்பத்தையும்‌, அதன்‌ வளர்ச்சியையும்‌ காண்பிப்பதாக உள்ளது. 
திருச்சபையின்‌ ஆரம்பத்தை முதல்‌ இரண்டு அதிகாரங்களில்‌ நாம்‌ காணலாம்‌. 


அதன்‌ வளர்ச்சியை நாம்‌ ஆராயும்‌ பொழுது அது அப்போஸ்தலர்‌ 1:8ஐ 
அடிப்படையாகக்‌ கொண்டூள்ளது. 


“பரிசுத்த்‌ ஆவி உங்களிடத்தில்‌ வரும்பொது நீங்கள்‌ பெலனடைந்து 
எருசலேமிலும்‌ 3:1 - 5:42 

யூதேயா முழுவதிலும்‌ 6:1 - 8:1 

சமாரியவிலும்‌ 8:1 - 40 

பூமியின்‌ கடைசி பரியந்தமும்‌ 9:1 - 28:31 

எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள்‌.” 


அப்போஸ்தலர்‌ நடபடிகளில்‌ நாம்‌ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 
காரியங்கள்‌ இரண்டு உள்ளது. 


1) ஆதித்திருச்சபையின்‌ குணாதிசயங்கள்‌: 


திருச்சபையின்‌ தோற்றத்திற்கான வித்தை மத்தேயு 16:18ல்‌ இயேசுவானவர்‌ 
விதைத்தபோதிலும்‌ வெளிப்படையான ஆரம்பத்தை நாம்‌ அப்போஸ்தலர்‌ இரண்டாம்‌ 
அதிகாரத்தில்‌ வாசிக்கிறோம்‌. இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை தனக்கே 
உரிய குணாதிசயங்களைக்‌ கொண்டதாகக்‌ காணப்பட்டது. இதை நாம்‌ 
அப்போஸ்தலர்‌ 2:42-47 பகுதிகளில்‌ காணலாம்‌. 


1. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றினார்கள்‌. (2:42) 

2. அப்போஸ்தலருடன்‌ ஐக்கியத்தில்‌ நிலைத்திருந்தார்கள்‌. (2:42, 44,45) 

3. அப்போஸ்தலருடன்‌ அப்பம்‌ பிட்டுதலில்‌ பங்கு பெற்றார்கள்‌. (2:42, 46) 

4. அப்போஸ்தலர்‌ மூலமாக அற்புதங்கள்‌ செய்யப்பட்டது. (2:43) 

5 அப்போஸ்தலரிடத்தில்‌ தங்கள்‌ உடைமைகளை பகிர்ந்து கொண்டார்கள்‌. 
(2:44,45) 


2) ஆதித்திருச்சபையின்‌ ஆராதனை முறை: 


இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்‌ ஜெபாலயத்திலும்‌ (578080ப6 வீடுகளிலும்‌ 
கூடி தேவனை ஆராதித்து வந்தார்கள்‌. ஆராதனை முறையானது ஜெபாலய 
ஆராதனை முறையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தது. ஜெபாலய ஆராதனை 
முறையானது ஐந்து முக்கிய பிரிவுகளை கொண்டதாக காணப்பட்டது. 


1. ஜெபம்‌ (5hema) - உபாகமம்‌ 6:4-9, 11:13-21. 
2. ஆகம வாசிப்பு (Reading of the Word of God) 
3. வியாக்கியானம்‌ 

4. உபதேசம்‌ 

5. ஆசீர்வாதம்‌ 


சங்கீதங்கள்‌ பாடல்களாக பாடப்பட்டது. திருச்சபை மக்கள்‌ தங்களுக்கு உண்டான 
ஆஸ்திகளை விற்று, பொதுவாக வைத்து, அனுபவித்து வந்தார்கள்‌. விதவைகளும்‌, 
குழந்தைகளும்‌ இதன்‌ மூலமாக பராமரிக்கப்பட்டு வந்தார்கள்‌. 


ரோமக்குடிமகனாகிய பவுல்‌ இக்கடிதத்தை எழுதும்‌ வரை ரோமாபுரிக்கு 
சென்றதில்லை. இதுவரை மூன்று பெரிய மிஷனரி பயணத்தை பவுல்‌ 
மேற்கொண்டிருந்தாலும்‌ அவர்‌ சிறிய ஆசியாவில்‌ மட்டுமே சபைகளை 
ஸ்தாபித்திருந்தார்‌. பவுல்‌ ரோமாபுரிக்கு கடிதத்தை எழுதிய காலத்தில்‌ அது 
ரோமப்பேரரசின்‌ தலை நகரமாக விளங்கியது. உலகின்‌ மிகப்பெரிய பேரரசின்‌ 
தலைநகரமான இந்நகரம்‌ வாணிபத்திற்கும்‌ அரசியலுக்கும்‌ பெயர்பெற்ற நகரமாக 
விளங்கியது. பெந்தேகோஸ்தே நாளின்‌ போது ரோமாபுரியிலிருந்து எருசலேமுக்கு 
வந்திருந்த மக்கள்‌ (அப்போஸ்தலர்‌ 2:10:11) பேதுருவின்‌ பிரசங்கத்தை கேட்டு 
மனந்திரும்பி, ரோமாபுரியிலே சபையை உருவாக்கினார்கள்‌ அங்கு இச்சமயத்தில்‌ 
யூதரும்‌ புற ஜாதியினரும்‌ கிறிஸ்தவர்களாக இருந்தனர்‌. 
ஆதிதிருச்சபைத்தலைவர்களில்‌ ஒருவரான கிளமென்ட்‌ தன்னுடைய குறிப்பில்‌ 
பவுலும்‌, பேதுருவும்‌ நீரோ மன்னரால்‌ கொல்லப்பட்டதாக எழுதியுள்ளார்‌. 


யார்‌ யாருக்கு எப்பொழுது எழுதியது? 


அப்போஸதலனாகிய பவுல்‌ ரோமாபுரியிலுள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதியுள்ளார்‌ 
என இக்கடிதத்தில்‌ தெளிவாக உள்ளது. (ரோம 1:1,2). இக்கடிதத்தை பவுல்‌ 
கொரிந்து பட்டணத்திலிருந்து கி.பி.57ல்‌ எழுதியுள்ளார்‌. (அப்போஸ்தலர்‌ 20:2,3) 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


எருசலலேமிலே பஞ்சம்‌ உண்டானதின்‌ நிமித்தம்‌ அங்குள்ள மக்களுக்கு உதவி 
செய்யும்‌ படியாக பவுல்‌ மக்கத்தோனியா அகாயாவிலுள்ள கிறிஸ்தவர்களிடமிருந்து 
பொருட்களை சேகரித்து அதை எருசலேமிற்கு கொண்டுசெல்ல 
ஆயத்தமாயிருக்கிறார்‌. (ரோமர்‌ 15:25:27). மேலும்‌ ரோமாபுரியில்‌ சபை உண்டென்று 
அறிந்து, அவர்களையும்‌ சந்தித்து விட்டு ஸ்பானியா செல்ல விருப்பமுள்ளவராய்‌ 
இக்கடிதத்தை எழுதுகிறார்‌. திருச்சபையில்‌ யூதர்‌, புறஜாதியார்‌ பிரிவினை 
உள்ளதை அறிந்திருந்தார்‌. இங்கு புறஜாதியார்‌ அதிகமாயும்‌, யூதர்கள்‌ 


குறைவாயும்‌ இருந்ததன்‌ காரணமாக யூதர்கள்‌ ஒதுக்கப்பட்டிருந்தனர்‌ இவ்வாறு 
ஒதுக்கப்பட்டதன்‌ முக்கிய காரணம்‌ யூதர்கள்‌ தங்களுடைய உணவு வகைகளை 


சுத்தமாக வைத்துக்கொள்ள விரும்பினர்‌. மேலும்‌ பரிசுத்த நாட்களை 
கடைப்பிடிப்பதில்‌ அதிக அக்கறை காட்டினர்‌. (ரோமர்‌ 14:1-6) 


பவுல்‌ நான்காவது மிஷனரி பயணமாக, ரோமாபுரிக்கும்‌ ஸ்பானியாவிற்கும்‌ செல்ல 
திட்டமிட்டவராய்‌ எருசலேம்‌ கடந்து சென்றார்‌. ஆனால்‌ அங்கு அவர்‌ கைது 
செய்யப்பட்டு கைதியாக தலைமை நீதிமன்றமான ரோமாபுரிக்கு கொண்டு 
செல்லப்படுகிறார்‌. 


பிற நிருபத்திற்கும்‌ ரோமர்‌ நிருபத்திற்குமுள்ள வேறுபாடு 


பவுல்‌ எழுதிய மற்ற கடிதங்களுக்கும்‌ இக்கடிதத்திற்கும்‌ உள்ள வேறுபாடு 
என்னவென்றால்‌ மற்ற ஊர்களையும்‌ சபைகளையும்‌ நன்கு அறிந்து, அவற்றின்‌ 
பிரச்சினைகளைத்‌ தீர்க்கும்படியாகவும்‌ அவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவுரைகளை 
கொடுக்கும்படியாகவும்‌ எழுதியுள்ளார்‌. ஆனால்‌ ரோமாபுரி திருச்சபையைப்பற்றிய 
முழு விபரம்‌ அவருக்கு தெரியாது எனவே இது முன்பின்‌ அறியாத ஒரு 
திருச்சபையின்‌ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும்‌ எழுதிய ஒரு கடிதமாகும்‌ இருப்பினும்‌ 
யூதர்‌, புறசாதியார்‌ திருச்சபையில்‌ இருந்ததை பவுல்‌ அறிந்திருந்தார்‌. 


கடிதத்தின்‌ நோக்கங்கள்‌ 


1. தன்னுடைய வருகையைப்பற்றி முன்னறிவிப்பதற்காகவும்‌ அதற்கான 
ஆயத்தங்களையும்‌ செய்யக்கோரியும்‌ (1:10-15, 15:22-29) இக்கடிதத்தை 
எழுதினார்‌. 


2. அப்போஸ்தலர்களின்‌ போதகத்தை கேட்டிராத சபைக்கு இரட்சிப்பின்‌ 
அடிப்படை முறையைப்பற்றி கூறும்படியாக எழுகினார்‌. 


3. தேவனுடைய இரட்சிப்பின்‌ திட்டத்தில்‌ யூதருக்கும்‌ புறஜாதியாருக்கும்‌ 
உள்ள உறவை எடுத்துக்கூறவும்‌ இக்கடிதத்தை எழுதினார்‌. 


முக்கிய கருத்துக்கள்‌ 


ரோமர்‌ 1:16,17 ல்‌ குறிப்பிட்டுள்ளது போல விசுவாசத்தினாலே நீதிமான்‌ 
பிழைப்பான்‌. யூதரானரலும்‌ கிரேக்கரானாலும்‌ தேவனுடைய இரட்சிப்பின்‌ திட்டத்தில்‌ 
பாரபட்சம்‌ இல்லை என்பதை தெளிவாக எடுத்துக்கூறுகிறார்‌. மேலும்‌ மனிதனுடைய 
பாவம்‌, தேவ நீதி, தேவனுடைய கிருபை, கிறிஸ்தவ வாழ்க்கையின்‌ நன்னெறி 
ஆகிய கருத்துக்கள்‌ ஆராயப்பட்டிருக்கின்றன. 


சிறப்பு குணாதிசயங்கள்‌ 
1. இது ஒரு கடிதம்‌ என்பதை விட இறையியல்‌ கட்டுரை என்பதே 


சரியாகப்பொருந்தும்‌. ஏனெனில்‌, இறையியல்‌ கருத்துக்களை 
வரிசைக்கிரமமாக எழுதியுள்ளார்‌. 


2. இறையியல்‌ கருத்துக்களை மற்ற கடிதங்களை விட சிறப்பாக 
எழுதியுள்ளார்‌. குறிப்பாக பாவம்‌, இரட்சிப்பு, கிருபை விசுவாசம்‌, நீதி, 
பரிசுத்தமாகுதல்‌, இறப்பு மற்றம்‌ உயிர்த்தெழுதல்‌ ஆகியவற்றைப்பற்றி 
சிறப்பாக எழுதியுள்ளார்‌. 


3. பழைய ஏற்பாட்டு வசனங்களை வெகுவாக பயன்படுத்தியுள்ளார்‌. 
அதிகாரம்‌ 9-11ல்‌ இதை நாம்‌ தெளிவாகக்காணலாம்‌. 


4. இஸ்ரவேலைப்பற்றிய பாரம்‌ இக்கடிதத்தில்‌ பிரிதிபலிக்கிறது. அதனுடைய 
தற்போதைய நிலை, புறஜாதியரோடு உள்ள உறவு மற்றும்‌ இறுதி 
இரட்சிப்பு பற்றிய கருத்துக்களை எழுதியுள்ளார்‌. 


1 கொரர்நதயர்‌ 


} 


7 
தப்‌ 


கொரிந்து பட்டணம்‌ வடக்கு அகாயா (கிரீஸ்‌) வையும்‌, தெற்கு அகாயாவையும்‌ 
இணைக்கும்‌ பாலமாக அமைந்துள்ளதால்‌ வாணிப வளர்ச்சியடைந்த நகரமாகக்‌ 
காணப்பட்டது. இவ்வாறு வளர்ந்து வந்த பட்டணம்‌ ரோமப்பேரரசால்‌ கி.மு. 146ல்‌ 
அழிக்கப்பட்டு, பின்பு கி.மு. 46ல்‌ மறுபடியும்‌ கட்டப்பட்டது. கொரிந்தியர்‌ நிருபம்‌ 
எழுதப்பட்ட காலத்தில்‌ இப்பட்டணம்‌ புதியதாய்‌ உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக 
இருந்தது. ரோமர்களால்‌ அழிக்கப்படுவதற்கு முன்பாக இது கிரேக்கர்கள்‌ நிறைந்த 
சமுதாயமாக இருந்தது. பின்பு இது பல இனத்தவர்‌ கலந்த ஒரு சமுதாயமாக 
மாறியது. (கிரேக்கர்‌, யூதர்‌ மற்றும்‌ ரோமர்‌). பவுலின்‌ காலத்தில்‌ சுமார்‌ 6.5 இலட்சம்‌ 
மக்கள்‌ இங்கு வாழ்ந்திருக்கக்கூடும்‌. 


இப்பட்டணத்து மக்கள்‌ வாணிபத்தில்‌ ஈடுபட்டு இருந்ததால்‌ செல்வந்தர்களாக 
இருந்து வந்தனர்‌. கிரேக்க தத்துவங்களுக்கு முக்கியத்துவம்‌ தரப்பட்டிருந்தது. 
குறைந்தது ஆறு பிற கடவுளை வழிபடும்‌ கோயில்கள்‌ இருந்தன. இது ஒரு வாணிப 
நகரமாதலால்‌ ஒழுக்கமற்ற செயல்கள்‌ நிறைந்து காணப்பட்டது. 


யார்‌ யாருக்கு எப்பொழுது எழுதியது? 


1 கொரிந்தியர்‌ 1:1, 2 கொரிந்தியர்‌ 1:1ஐ வாசிக்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய 
பவுல்‌ கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும்‌, அகாயா பிரந்திய 
பரிசுத்தவான்களுக்கும்‌ எழுதிய கடிதம்‌ என்பது தெளிவாகிறது. பவுல்‌ தன்னுடைய 
இரண்டாம்‌ மிஷினரி பயணத்தின்‌ போது கொரிந்து பட்டணத்தில்‌ தேவனுடைய 
ஊழியத்தை செய்து திருச்சபையை ஸ்தாபித்தார்‌. அவர்‌ தன்னுடைய மூன்றாவது 
மிஷினரி பயணத்தின்‌ போது கி.பி.55ல்‌ எபேசு பட்டணத்தில்‌ இருந்து 
கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது கடிதத்தையும்‌ (1 கொரிந்தியர்‌ 16:5-8) அதே 
வருடத்தில்‌ மக்கத்தோனியாவிலிருந்து (2கொரிந்தியர்‌ 2:13, 7:5) இரண்டாவது 
கடிதத்தையும்‌ எழுதினார்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


1. பவுல்‌ இரண்டாது மிஷினரி பயணத்தின்‌ போது சபையை 
உருவாக்கினார்‌.(அப்போஸ்தலர்‌ 18:1-18) 


2. பவுல்‌ ஒரு கடிதத்தை கொரிந்து சபைக்கு, (1 கொரிந்தியர்‌ 5:9) 
கிறிஸ்தவர்களை, ஒழுக்கமற்ற மற்ற மக்களிடமிருந்து விலகி 
இருக்கக்கோரி எழுதினார்‌. 


3. சபையில்‌ ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு விளக்கமளித்து 1. கொரிந்தியர்‌ 
கடிதத்தை எழுதினார்‌. 


4. பவுல்‌ கொரிந்து திருச்சபை மக்களின்‌ பிரச்சனைகளை தீர்க்க 


எபேசுவிலிருந்து கொரிந்துவுக்கு சென்று மக்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளாதபடினால்‌ வருத்தத்தோடு திருப்பினார்‌. (2 கொரிந்தியர்‌ 
13:1 பிபி) 


5. பவுல்‌ எபேசுவை விட்டு தீத்துவை சந்திக்கும்படி மக்கத்தோனியா 
செல்கிறார்‌.(11 கொரிந்தியர்‌ 2:13,7:1) 


6. பவுல்‌ இரண்டாம்‌ கடிதத்தை மக்கத்தோனியாவிலிருந்து எழுதினார்‌. 
7. பவுல்‌ மூன்றாம்‌ முறையாக கொரிந்து சென்றார்‌. (அப்போஸ்தலர்‌ 20:2) 
எழுதிய நோக்கம்‌ 


1. குலோவேயாள்‌ வீட்டாரின்‌ அறிக்கை மூலம்‌ கொரிந்து சபையின்‌ 
பிரச்சனைகளை அறிந்து கொண்டு (1 கொரிந்தியர்‌ 1:11) அவற்றை தீர்க்க. 


2. ஸ்தேவான்‌, பொர்த்துனாத்து, அகாயு ஆகியோர்‌ மூலமாக கொரிந்து 
திருச்சபை மக்கள்‌ கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும்‌ (1 கொரிந்தியர்‌ 
16:17,7:1) பவுல்‌ இந்த கடிதத்தை எழுதினார்‌. 


முக்கிய கருத்துக்கள்‌ 


சபைப்பிரிவினையை நீக்கி ஒற்றுமையை வளர்க்க வேண்டுகோள்‌, ஒழுக்கமில்லாத 
வாழ்க்கையைக்‌ குறித்த எச்சரிக்கை, கிறிஸ்தவர்களுக்கிடையே உள்ள வழக்கு 
பிரச்சினையை தீர்க்க ஆலோசனை, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ 
ஊக்கமளித்தல்‌. திருமணத்தைப்‌ பற்றிய குழப்பம்‌, விக்கிரகங்களுக்கு 
படைக்கப்பட்ட உணவைப்பற்றிய விளக்கம்‌. ஆராதனைக்கூட்டத்திலே பெண்களின்‌ 
ஈடுபாடு, இராப்போஜனத்தைப்‌ பற்றிய அடிப்படைத்தத்துவம்‌ மற்றும்‌ ஆவிக்குரிய 
வரங்களை குறித்த தெளிவான கருத்து ஆகியவை முக்கிய கருத்துகளாக 
எடுத்துக்கொள்ளப்பட்டூுள்ளன. 


2 கொர்நத்யர்‌ 


ம்‌ 


Cominthane 


கொரிந்து பட்டணம்‌ வடக்கு அகாயா (கிரீஸ்‌) வையும்‌, தெற்கு அகாயாவையும்‌ 
இணைக்கும்‌ பாலமாக அமைந்துள்ளதால்‌ வாணிப வளர்ச்சியடைந்த நகரமாகக்‌ 
காணப்பட்டது. இவ்வாறு வளர்ந்து வந்த பட்டணம்‌ ரோமப்பேரரசால்‌ கி.மு. 146ல்‌ 
அழிக்கப்பட்டு, பின்பு கி.மு. 46ல்‌ மறுபடியும்‌ கட்டப்பட்டது. கொரிந்தியர்‌ நிருபம்‌ 
எழுதப்பட்ட காலத்தில்‌ இப்பட்டணம்‌ புதியதாய்‌ உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக 
இருந்தது. ரோமர்களால்‌ அழிக்கப்படுவதற்கு முன்பாக இது கிரேக்கர்கள்‌ நிறைந்த 
சமுதாயமாக இருந்தது. பின்பு இது பல இனத்தவர்‌ கலந்த ஒரு சமுதாயமாக 
மாறியது. (கிரேக்கர்‌, யூதர்‌ மற்றும்‌ ரோமர்‌). பவுலின்‌ காலத்தில்‌ சுமார்‌ 6.5 இலட்சம்‌ 
மக்கள்‌ இங்கு வாழ்ந்திருக்கக்கூடும்‌. 


இப்பட்டணத்து மக்கள்‌ வாணிபத்தில்‌ ஈடுபட்டு இருந்ததால்‌ செல்வந்தர்களாக 
இருந்து வந்தனர்‌. கிரேக்க தத்துவங்களுக்கு முக்கியத்துவம்‌ தரப்பட்டிருந்தது. 


குறைந்தது ஆறு பிற கடவுளை வழிபடும்‌ கோயில்கள்‌ இருந்தன. இது ஒரு வாணிப 
நகரமாதலால்‌ ஒழுக்கமற்ற செயல்கள்‌ நிறைந்து காணப்பட்டது. 


யார்‌ யாருக்கு எப்பொழுது எழுதியது? 


1 கொரிந்தியர்‌ 1:1, 2 கொரிந்தியர்‌ 1:1ஐ வாசிக்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய 
பவுல்‌ கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும்‌, அகாயா பிரந்திய 
பரிசுத்தவான்களுக்கும்‌ எழுதிய கடிதம்‌ என்பது தெளிவாகிறது. பவுல்‌ தன்னுடைய 
இரண்டாம்‌ மிஷினரி பயணத்தின்‌ போது கொரிந்து பட்டணத்தில்‌ தேவனுடைய 
ஊழியத்தை செய்து திருச்சபையை ஸ்தாபித்தார்‌. அவர்‌ தன்னுடைய மூன்றாவது 
மிஷினரி பயணத்தின்‌ போது கி.பி.55ல்‌ எபேசு பட்டணத்தில்‌ இருந்து 
கொரிந்தியருக்கு எழுதிய முதலாவது கடிதத்தையும்‌ (1 கொரிந்தியர்‌ 16:5-8) அதே 
வருடத்தில்‌ மக்கத்தோனியாவிலிருந்து (கொரிந்தியர்‌ 2:13, 7:5) இரண்டாவது 
கடிதத்தையும்‌ எழுதினார்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


1. பவுல்‌ இரண்டாது மிஷினரி பயணத்தின்‌ போது சபையை 
உருவாக்கினார்‌.(அப்போஸ்தலர்‌ 18:1-18) 


2. பவுல்‌ ஒரு கடிதத்தை கொரிந்து சபைக்கு, (1 கொரிந்தியர்‌ 5:9) 
கிறிஸ்தவர்களை, ஒழுக்கமற்ற மற்ற மக்களிடமிருந்து விலகி 
இருக்கக்கோரி எழுதினார்‌. 

3. சபையில்‌ ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு விளக்கமளித்து 1. கொரிந்தியர்‌ 
கடிதத்தை எழுதினார்‌. 


4. பவுல்‌ கொரிந்து திருச்சபை மக்களின்‌ பிரச்சனைகளை தீர்க்க 


எபேசுவிலிருந்து கொரிந்துவுக்கு சென்று மக்கள்‌ 
ஏற்றுக்கொள்ளாதபடினால்‌ வருத்தத்தோடு திருப்பினார்‌. (2 கொரிந்தியர்‌ 
13:1 பிபி) 


5. பவுல்‌ எபேசுவை விட்டு தீத்துவை சந்திக்கும்படி மக்கத்தோனியா 
செல்கிறார்‌.(11 கொரிந்தியர்‌ 2:13,7:1) 


6. பவுல்‌ இரண்டாம்‌ கடிதத்தை மக்கத்தோனியாவிலிருந்து எழுதினார்‌. 
7. பவுல்‌ மூன்றாம்‌ முறையாக கொரிந்து சென்றார்‌. (அப்போஸ்தலர்‌ 20:2) 
எழுதிய நோக்கம்‌ 


1. தீத்து மூலம்‌ பவுல்‌ தெரிந்து கொண்ட கொரிந்தியரின்‌ மனமாற்றத்தை 
குறித்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும்‌ 


2. எருசலேம்‌ திருச்சபைக்காக காணிக்கை கொடுக்கக்‌ வேண்டியும்‌. 


3. மனந்திரும்பாத திருக்கபை மக்களுக்கு தன்னுடைய அப்போஸ்தல 
ஊழியத்தை உறுதிப்படுத்தவும்‌ இக்கடிதத்தை எழுதினார்‌. 


முக்கிய கருத்துக்கள்‌ 


பவுலுக்கும்‌ கொரிந்து சபைக்கும்‌ பழைய புதிய உறவுகளை குறித்த ஆய்வு, 
நற்செய்தி ஊழியம்‌, பாவத்திலிருந்து விடுதலை, காணிக்கை மற்றும்‌ 
அபோஸ்தலத்துவ உறுதி ஆகியவை இரண்டு கொரிந்தியரின்‌ முக்கிய 


கலாத்தமர்‌ 


Galatians 


(கிறிஸ்தவ விடுதலை) 


“கலாத்தியருக்கு எழுதின நிருபம்‌ - நான்‌ என்னை இதற்காக விவாக நிச்சயம்‌ 
செய்திருக்கிறேன்‌. இது என்னுடைய மனைவி” என மார்ட்டின்‌ லூதர்‌ கிங்‌ 
கூறிகிறார்‌. இக்கருத்து இக்கடிதத்தின்‌ மீதுள்ள அவருடைய பற்றை 
வெளிப்படுத்துகிறது. 


யார்‌, யாருக்காக, எப்பொழுது எழுதினது? 


அப்போஸ்தலனாகிய பவுல்‌ இந்தகடிதத்தை எழுதினார்‌ என்பதில்‌ எவ்வித ஐயமும்‌ 
இல்லை. இவர்‌ யாருக்கு எழுதினார்‌ என்பதில்‌ இருவித கருத்துக்கள்‌ நிலவினாலும்‌. 
தெற்கு கலாத்திய பகுதியில்‌ உள்ள இக்கோனியா, லிஸ்திரா, தெர்பை ஆகிய 
ஊர்களில்‌ உள்ள திருச்சபைகளுக்கு எழுதினார்‌ என்பது மிக தெளிவான 
கருத்தாகும்‌. (கலாத்தியர்‌. 2:1,9, 13, 4:14). அப்போஸ்தலர்‌ 13,14 அதிகாரங்களில்‌ 
பவுல்‌ தன்‌ உடன்‌ ஊழியனாகிய பர்னபாவுடன்‌ தங்களுடைய முதல்‌ மிஷனரி 
பயணத்தின்‌ போது இப்பகுதியில்‌ ஊழியம்‌ செய்ததாக நாம்‌ வாசிக்கின்றோம்‌. பவுல்‌ 
இக்கடிதத்தை தன்னுடைய முதல்‌ மிஷனரி பயணத்தின்‌ முடிவில்‌ அதாவது கி.பி. 
49ம்‌ ஆண்டு அந்தியோகியாவிலிருந்து எழுதியிருக்கவேண்டும்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


பவுல்‌ கி.பி. 47 ஆம்‌ ஆண்டு பர்னபா மற்றும்‌ மாற்குவை அழைத்துக்கொண்டு 
தன்னுடைய முதல்‌ மிஷனரி பயணத்தை அந்தியோகியாவிலிருந்து ஆரம்பித்து 
சீப்புரு தீவு, பெர்கே, பித்தினியாவிலுள்ள அந்தியோகியா வழியாக காலத்திய 
பிராந்தியத்தை அடைந்தார்‌. இப்பகுதியில்‌ உள்ள இக்கோனியா, லிஸ்திரா, 
தெர்பை ஆகிய ஊர்களில்‌ தேவனுடைய ஊழியத்தை சில மாதங்கள்‌ செய்து 
சபைகளை உருவாக்கினார்‌. இவர்கள்‌ வளரும்‌ பருவத்தில்‌ உள்ள சூழ்நிலைகளில்‌ 
பவுலும்‌ பர்னபாவும்‌ அந்தியோகியா சென்றடைந்தனர்‌. அப்பொழுது, பவுலின்‌ 
கலாத்தியா ஊழியத்திற்கு பின்பு யூதமார்க்கத்தினர்‌ (துரனயணைநச) அங்கு 
சென்று வளரும்‌ இள விசுவாசிகள்‌ மத்தியில்‌ தவறான போதனைகளை 
(கள்ளப்போதகம்‌) பரப்பபிவிட்டனர்‌. இச்செய்தி பவுலின்‌ செவிகளில்‌ சென்று 
எட்டியது. அந்த கள்ளபோதனை என்னவென்றால்‌ புற ஜாதியர்‌ கிறிஸ்தவராக மாற 
முதலாவது யூதனாக வேண்டும்‌ என்பதே. இதுமட்டுமல்லாமல்‌ இயேசுவால்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலரின்‌ ஒருவன்‌ பவுல்‌ இல்லை, எனவே அவன்‌ 
அப்போஸ்தலன்‌ இல்லை எனவும்‌ போதித்து வந்தனர்‌. இச்சூழ்நிலையில்‌ 
அவர்களை நல்வழிப்படுத்த எழுதப்பட்ட கடிதமே கலாத்தயருக்கு எழுதிய 
கடிதமாகும்‌. 


எழுதிய நோக்கம்‌ 
இச்சூழலில்‌ எழுதப்பட்ட இக்கடிதத்தின்‌ நோக்கம்‌ என்னவென்றால்‌ 


1. தான்‌ தேவனால்‌ நேரடியாக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன்‌ என்பதை 
நிருபிக்கவும்‌ 


2. யூத மார்க்கத்தினர்‌ போதித்துள்ள தவறான கருத்துக்களை மக்கள்‌ தவறு 
எனபுரிந்து கொள்ளவும்‌, சரியான போதனைகளைக்‌ கொடுத்து மக்களை 
நல்வழிப்படூத்தவும்‌ இக்கடிதத்தை எழுதினார்‌. 


முக்கிய கருத்துக்கள்‌ 


யூத மார்க்கத்தினர்‌ ஒருவன்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ மூலமாகவே நீதிமானாக 
மாற்றப்படுகிறான்‌ என போதித்து வந்தனர்‌. அதற்கு பவுல்‌ ஒருவன்‌ நீதிமானாக 
மாறுவது அவன்‌ தேவன்‌ மீது கொண்டுள்ள நம்பிக்கை அல்லது விசுவாசத்தினால்‌ 
மட்டுமே எனக்கூறுகிறார்‌. 


இக்கடிதத்தின்‌ முக்கிய வசனம்‌ (Key verse) கலா 2:15. 


“புறஜாதியாரில்‌ பிறந்த பாவிகளாயிராமல்‌, சுபாவத்தின்படி யுதராயிருக்கிற நாமும்‌ 
இயேசுகிறிஸ்துவைப்பற்றும்‌ விசுவாசத்தினாலேயன்றி, நியாயப்பிரமாணத்தின்‌ 
கிரியைகளினாலே மனுஷன்‌ நீதிமானாக்கப்‌ படுவதில்லையென்று ஹிந்து, 

நியாயப்பிரமாணத்தின்‌ கிரியைகளினாலல்ல, கறிஸ்துவைப்பற்றும்‌ 
விசுவாசக்தினாலே நதிமான்களாக்கப்படும்படிக்குக்‌ கறிஸ்து இயேசுவின்மேல்‌ 
விசுவாசிகளானோம்‌. ” 


எயேச்யந்‌ 
Ephesians 


துருக்கி என தற்பொழுது அழைக்கப்படுகிற, அக்கால சிறிய ஆசியாவின்‌ 
முக்கியமான நகரம்‌ எபேசு பட்டணமாகும்‌. பரி. யோவான்‌ இப்பகுதியில்‌ ஊழியம்‌ 
செய்து, தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில்‌ (வெளி 2:1-7) ஏழு சபைகளில்‌ 
ஒன்றாக எபேசு சபையை குறிப்பிட்டூுள்ளார்‌. இது ஒரு துறைமுகப்பட்டணம்‌. மேலும்‌ 
வாணிப வழிகளுக்கு முக்கிய இணைப்பாகவும்‌ காணப்படுவதால்‌ வாணிப வளர்ச்சி 
பெற்ற நகரமாகவும்‌ காணப்பட்டது. தியானாள்‌ எனப்பட்ட ரோம தேவதையின்‌ 
கோயில்‌ இங்கு கட்டப்பட்டிருந்தது. (அப்போஸ்தலர்‌ 19:23-31) பவுல்‌ தனது 
மூன்றாவது மிஷனரி பயணத்தின்போது சுமார்‌ மூன்று ஆண்டுகள்‌ இப்பகுதியை 
ஊழிய மையமாக வைத்து ஊழியம்‌ செய்ததை நாம்‌ அப்போஸ்தலர்‌. 19:10ல்‌ 
வாசிக்கலாம்‌. 


யார்‌ யாருக்கு எப்பொழுது எழுதியது? 


இக்கடிதத்தை எழுதியவர்‌, தான்‌ பவுல்‌ என்று ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில்‌ 
அடையாளம்‌ காட்டியுள்ளார்‌. (1:1, 3:1, 4:1, 6:19,20). எபேசு பட்டணத்தில்‌ உள்ள 
சபை மக்களுக்கு இக்கடிதம்‌ எழுதப்பட்டிருப்பினும்‌ (1:1,2) அருகில்‌ உள்ள மற்ற 
சபைகளுக்கும்‌ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம்‌. இக்கடிதத்தை பவுல்‌ ரோமாபுரி 
சிறைச்சாலையிலிருந்து கி.பி. 60 ஆம்‌ ஆண்டு எழுதியுள்ளார்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலையும்‌ நோக்கமும்‌ 


பவுல்‌ தன்னுடைய மூன்றாவது மிஷனரி பயணத்தை முடித்து விட்டு ரோமாபுரிக்கு 
செல்லவேண்டும்‌ என்கின்ற எண்ணத்தோடு எருசலேமிற்கு செல்கிறார்‌. ஆனால்‌ 
அங்கு அவரை சிறை பிடிக்கின்றனர்‌ (அப்‌ 21:3பிபி) நியாய விசாரிப்பின்‌ போது 
பவுல்‌ இராயருக்கு அபயமிட்டபடியினால்‌ (அப்போஸ்தலர்‌ 25:11-12) இராயனிடம்‌ 
(ரோமபுரிக்கு) நியாய விசாரிப்புக்காக அனுப்பிவிடப்பட்டு கி.பி.59 முதல்‌ 62 வரை 
காவலில்‌ வைக்கப்பட்டார்‌. அவ்வாறு காவலில்‌ வைக்கப்பட்டபோது, சிறைச்சாலைக்‌ 
கடிதங்களான எபேசியர்‌, கொலோசேயர்‌, பிலிப்பியர்‌ மற்றும்‌ பிலேமோன்‌ ஆகிய 
கடிதங்களை எழுதினார்‌. 


பவுல்‌ எபேசு பட்டிணத்தில்‌ மூன்றாண்டு ஊழியத்தின்போது சபையை உருவாக்கி 
அதை வளர்த்து வந்தார்‌. எனவே தன்னுடைய கடிதத்தை வாசிப்பவர்களைப்பற்றி 
நன்கு அறிந்திருந்தார்‌. இருப்பினும்‌ மற்ற (கொரிந்து, கலாத்தியர்‌, ரோமர்‌) 
கடிதங்களைப்போல எந்தவொரு குறிப்பான நோக்கங்களுக்காகவும்‌ இக்கடிதத்தை 
அவர்‌ எழுதவில்லை. பொதுவாகக்கூறின்‌ சபை பக்திவிருத்திபற்றியும்‌ சபை 
மக்களின்‌ பரிசுத்த வாழ்க்கை பற்றியும்‌ எழுதியுள்ளார்‌, இருப்பினும்‌ குறிப்பிடப்பட 
வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னவென்றால்‌ எபேசு மற்றும்‌ அதை சுற்றியுள்ள 
பட்டணங்களில்‌ புறஜாதியார்‌ எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டதன்‌ நிமித்தமாக 
அவர்கள்‌ யூதர்களை தாழ்வாக எண்ணினார்கள்‌. இச்சூழலில்‌ இக்கடிதத்ததை 
எழுதினார்‌. 


முக்கிய கருத்து 


நாம்‌ இரட்சிக்கப்பட்ட தன்‌ நோக்கம்‌ நம்முடைய நன்மைக்காக மட்டூமல்லாமல்‌ 
தேவனுக்கு மகிமையை சேர்க்கவேண்டும்‌ என்பதற்காகவே. 


தேவனுடைய பிரதான நோக்கம்‌ காலங்கள்‌ நிறைவேறும்போது......... சகலமும்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படவேண்டும்‌ (1:9). இதை நாம்‌ புரிந்து கொள்ள 
வேண்டும்‌. 


இதற்கான படிகளாவன 


1. கிருபையினால்‌ தேவன்‌ மனிதனோடு ஓஒப்புரவாகினார்‌ (2:1-10), தேவன்‌ 
ஒருவரோடொருவர்‌ ஓஒப்புரவாகும்படி செய்தார்‌. (2:11-22). 


2. பவுல்‌ இக்கடிதத்தை இரண்டாக பிரித்து முதல்‌ பாகத்தில்‌ உபதேசத்தையும்‌ 
இரண்டாவது பாகத்தில்‌ இயேசுவின்‌ அடியவர்களை 
நடைமுறைப்படுத்துவதற்கான வழியையும்‌ சுட்டிக்காட்டியுள்ளார்‌. 


பல்ப்ப்யர்‌்‌ 


hilippians 


மகா அலெக்சாண்டரின்‌ தந்‌ைத இரண்டாம்‌ பிலிப்புவின்‌ நினைவாக 
உருவாக்கப்பட்ட இந்த பட்டணம்‌ கி.பி.46ல்‌ ரோமரின்‌ ஆட்சிக்குக்‌ கீழ்‌ 
கொண்டூவரப்பட்டது. இத்தாலிய மக்கள்‌ இங்கு வெகுவாக குடிபெயர்ந்து வந்ததன்‌ 
காரணமாக இத்தாலியா நாட்டு பட்டணத்திற்கு இணையான அந்தஸ்து 
இந்நகரத்திற்கு வந்திருக்கலாம்‌ என யூகிக்கப்படுகிறது. 


பவுல்‌ தன்னுடைய இரண்டாவது மிஷனரி பயணத்தின்போது 
(அப்போஸ்தலர்‌ 16:13பிபி) சபையை உருவாக்கியிருக்கிறார்‌. லீதியாள்‌ 
மனந்திரும்பியது இப்பட்டணத்திலே (16:14). பவுலும்‌ சீலாவும்‌ காவலில்‌ இருந்து 
அற்புதமாக விடுதலை பெற்றதும்‌ (16:25,26) இப்பட்டிணத்திலேயே. 


யார்‌ யாருக்கு எப்பொழுது எழுதியது? 


பிலிப்பியர்‌ 1:1ஜ வாசிக்கம்போது பவுல்‌ பிலிப்பிபட்டணத்து கிறிஸ்தவர்களுக்கு 
எழுதிய கடிதம்‌ என்பது தெளிவாக தெரிகிறது. இதை முதலாம்‌ நூற்றாண்டு 
திருச்சபைக்‌ குறிப்புகளும்‌ உறுதிசெய்கிறது. கி.பி. 61ம்‌ ஆண்டு பவுல்‌ ரோமாபுரி 
சிறையிலிருந்தபொழுது எழுதிய மடலாகும்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


பவுல்‌ ரோமாபுரி சிறையில்‌ அடைக்கப்பட்டதை அறிந்த பிலிப்பி பட்டணத்து 
திருச்சபை மக்கள்‌ பவுலின்‌ நலன்‌ விசாரிக்கப்பட்டதற்காகவும்‌, அவருக்கு 
பொருளுதவி செய்யவும்‌ (2:25) எப்பாப்பிரோதீத்துவை (கொலோசெ மற்றும்‌ 
எபேசியரில்‌ பவுல்‌ குறிப்பிட்டுள்ள எப்பாபிராத்து அல்ல) தூதுவராக அனுப்பினார்‌. 
தூதுவனாகிய எப்பாப்பிரோதீத்து பிலிப்பு திருச்சபையைப்பற்றிய செய்திகளை 
பவுலுக்கு தெரிவித்தான்‌. எப்பாப்பிரோதீத்து ரோமாபுரியில்‌ வியாதிப்பட்டு 
மரணத்திற்கு சமீபமாய்‌ இருந்து தேவனுடைய கிருபையால்‌ சுகமடைந்து (2:27) 
பிலிப்பு செல்ல தயாராய்‌ இருந்த சூழ்நிலையில்‌ பவுல்‌ இக்கடிதத்தை எழுதினார்‌. 


எழுதியதன்‌ நோக்கம்‌ 


எழுதப்பட்ட சூழ்நிலையைப்‌ பார்க்கும்பொழுது எழுதியதன்‌ நோக்கத்தை ஓரளவு 
புரிந்து கொள்ள முடிகிறது. பிலிப்பு பட்டணத்து திருச்சபை மக்கள்‌ அனுப்பிய 
உதவித்தொகைக்கு நன்றி செலுத்தவும்‌, எப்பாப்பிரோதீத்து கூறிய சபை 
பிரச்சினைகளுக்கு தீர்வும்‌ விளக்கமும்‌ கொடுக்கவும்‌ (2:2-4,14,4:2), யூதமார்க்கத்து 
கள்ளப்போதகங்களைக்குறித்து எச்சரிக்கவும்‌ (3:1பிபி), தீமோத்தேயு, 
எப்பாப்பிரோதீத்து வருகையைக்‌ குறித்து தெரிவிக்கவும்‌ (2:23,28பி) அவர்களை 
ஏற்றுக்கொண்டு கனம்பண்ண கோரியும்‌ இக்கடிதத்தை எழுதினார்‌. 


முக்கிய கருத்துக்கள்‌ 


பவுல்‌ பிலிப்பு பட்டணத்து மக்களை 1) சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து 
கொள்ள வலியுறுத்துதல்‌ (1:27-30) 2) தாழ்மையாய்‌ நடந்துகொள்ள வேண்டுதல்‌ 
(2:1-18). 3) யூதமார்க்கத்தாரையும்‌, கிறிஸ்தவ நடத்தைக்கு எதிரானவர்களையும்‌ 
குறித்து மக்களை எச்சரித்தல்‌ (3:1-16,17-4:1) 


இக்கடிதத்தின்‌ அம்சங்கள்‌ 
. பழைய ஏற்பாட்டு வசனங்கள்‌ ஏதும்‌ குறிப்பிடப்படவில்லை. 


. இது ஒரு மிஷனரியின்‌ நன்றி மற்றும்‌ தன்‌ ஊழியத்தைப்பற்றிய அறிக்கை 
3. பலமான கிறிஸ்தவ வாழ்க்கையை இக்கடிதம்‌ வெளிப்படுத்துகிறது. 


தன! 


1) தாழ்மை (2:1-4) 

2) இலக்கை நோக்கி தொடர்தல்‌ (3:13,14) 
3) கவலையின்மை (4:6) 

4) எல்லாவற்றையும்‌ செய்ய பெலன்‌ (4:13) 


4. இதை புதிய ஏற்பாட்டு சந்தோஷக்‌ கடிதம்‌ என குறிப்பிடலாம்‌. ஏனெனில்‌ 
சந்தோஷம்‌ என்னும்‌ வார்த்தை சுமார்‌ 16 முறை வருகிறது. 

5. இயேசு கிறிஸ்துவைப்பற்றிய முக்கியமான கருத்தை (2:5-11) இக்கடிதம்‌ 
கொண்டுள்ளது. 


கொலோ செயர்‌ 


ol 
Colossians 


பவுலின்‌ நாட்களுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கொலோசே பட்டணம்‌ 
சிறிய ஆசியாவிலேயே தலைசிறந்த பட்டணமாக காணப்பட்டது. ஆனால்‌ கி.பி. 
முதலாம்‌ நூற்றாண்டில்‌ அது ஒரு இரண்டாம்‌ தர நகரமாக குறைக்கப்பட்டது. 
இருப்பினும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ இந்நகரம்‌ இடம்‌ பெற்று விட்டது. 


இப்பகுதியில்‌ திருச்சபை உருவாக்கப்பட்டு அதிகமாக வளர்ந்து வந்தது. 
இத்திருச்சபையும்‌  ரோமத்திருச்சபை போல புலால்‌ உருவாக்கப்படாத 
திருச்சபையாகும்‌. எனினும்‌ பவுல்‌ அத்திருச்சபைக்கு கடிதம்‌ எழுதியிருக்கிறார்‌. 
பவுலின்‌ மூன்று மிஷனரி பிரயாணங்களிலும்‌ அவர்‌ இவ்வூருக்கு சென்றதாக 
அப்போஸ்தலரின்‌ நடபடிகளில்‌ எழுதப்படவில்லை. அப்படியென்றால்‌ இத்திருச்சபை 
யாரால்‌ உருவாக்கப்பட்டது? பவுல்‌ தன்‌ மூன்றாவது மிஷனரி பயணத்தின்‌ போது 
எபேசு பட்டணத்தில்‌ மூன்று வருடம்‌ தங்கியிருந்த நாட்களில்‌, பவுலால்‌ இயேசுவை 
ஏற்றுக்கொண்ட எப்பாபிரா எனப்பட்ட பவுலின்‌ உடன்‌ வேலையாள்‌ (1:7-8) 
கொலோசே லவோதிக்கேயா பட்டணத்திலும்‌, ஒராப்போலி பட்டணத்திலும்‌ 
திருச்சபைகளை உருவாக்கியிருக்கலாம்‌ (4:13). இத்திருச்சபை மக்கள்‌ 
பெரும்பாலும்‌ புறஜாதியார்கள்‌. எப்பாபிரா, பிலேமோன்‌ ஆகியோர்‌ தங்களுடைய 
ஊழியங்களை பல பகுதிகளில்‌ செய்து திருச்சபையைக்‌ கட்டினார்கள்‌. இவற்றில்‌ 
பெரும்பாலானவை வீடூகளில்‌ கூடிய திருச்சபைகளாகும்‌. (4:15, பிலோமோன்‌ 2). 


யார்‌ யாருக்கு எப்பொழுது எழுதியது? 


மற்ற கடிதங்களைப்போலவே எழுதியவர்‌ தன்னை பவல்‌ எனத்‌ தெளிவாக 
அடையாளம்‌ காட்டுகிறார்‌. அதுமட்டுமல்லாமல்‌ இக்கடிதம்‌ இருவர்‌ எழுதியதாக 
கூறப்படுகிறது (1:1). இந்த இரண்டாம்‌ நபர்‌ திமோத்தேயு. இதற்கான 
விளக்கங்களை பார்க்கும்‌ போது இன்றைய சூழ்நிலையில்‌ இருவர்‌ இணைந்து ஒரு 
கடிதத்தை எழுதுவது வியப்பான காரியமல்ல. ஒரு கடிதத்தை எழுதுபவர்‌ 
தன்னுடைய நண்பர்‌ வாசிப்பவர்களுக்கு தெரிந்கவராக இருப்பின்‌ அவரின்‌ 
பெயரையும்‌ இணைத்து எழுதுவது மரபு. இதன்‌ அடிப்படையில்‌ பவுல்‌ தன்‌ உடன்‌ 
ஊழியனாகிய தீமோத்தேயுவின்‌ பெயரை இணைத்திருக்கிறார்‌. இக்கடிதத்தை பவுல்‌ 


தன்னுடைய நண்பர்‌ மூலமாக உருவாக்கப்பட்ட கொலோசே பட்டணத்து சபை 
விசுவாசிகளுக்கு எழுதுகிறார்‌ (1:2). 1:2ல்‌ பவுல்‌ கொலோசே பட்டணத்திற்கு இதை 
எழுதுவதாக குறிப்பிட்டிருந்தாலும்‌ கடிதம்‌ முழுமையும்‌ இது கொலோசே, 
லவோதிக்கேயா மற்றும்‌ அதை சுற்றியுள்ள சபைகளும்‌ இதை வாசிக்கவேண்டும்‌ 
என பவுல்‌ விரும்புவது புலனாகிறது (2:1, 4:16). பவுல்‌ இக்கடிதத்தை எபேசியருக்கு 
எழுதிய அதே நாட்களில்‌ அதாவது கி.பி. 60ல்‌ எழுதியிருக்கிறார்‌. இதற்கான 
காரணத்தை நாம்‌ ஆராயும்‌ பொழுது, இரண்டு கடிதமும்‌ (எபேசியர்‌, 
கொலோசெயர்‌) தீகி எனப்பட்டவர்‌ மூலமாக கொடுத்தனுப்பட்டது. (எபே 6:21) 
(கொலே 4:70). மட்டுமல்லாமல்‌ கீழ்க்கண்ட வசனங்களில்‌ பவுலின்‌ வார்த்தைகளும்‌, 
மொழி நடைகளும்‌ பொருந்துவதை தெளிவாகக்காணலாம்‌. 


பவுல்‌ கொலோசேயருக்கு இக்கடிதத்தை ரோமாபுரி சிறையில்‌ இருந்து எழுதுகிறார்‌ 
(4:10) 


4:17-32 3:5-14 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


பவுல்‌ இக்கடிதத்தை எழுதும்பொழுது இருந்த சூழ்நிலைக்கும்‌ எபேசியருக்கு 
கடிதத்தை எழுதிய சூழ்நிலைக்கும்‌ வித்தியாசம்‌ ஏதுமில்லை. ஆனால்‌ கொலோசே 
இருந்த சூழ்நிலையை நாம்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌. கொலோசே சபை 
ஆரம்பிக்கப்பட்டு சுமார்‌ 3-4 வருடங்கள்‌ மட்டுமே ஆகியிருக்கவேண்டும்‌ (கி.பி. 56- 
57). சபை வளர்ந்து வரும்‌ காலத்தில்‌ எழுந்த பிரச்சனைகள்‌, சந்தேகங்கள்‌ 
இவைகளை எடுத்துக்கொண்டு எப்பாபிரா பவுலை சந்திக்க ரோமாபுரி சிறைக்கு 
செல்கிறார்‌. அச்சந்தேகங்கள்‌, பிரச்சினைகள்‌, கள்ளப்போதனைகளுக்கு 
பதிலளிக்கும்‌ வண்ணமாக இக்கடிதத்தை பவுல்‌ எழுதுகின்றார்‌. 


எழுதியதன்‌ நோக்கம்‌ 


கொலோசே திருச்சபை எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள்‌ அல்லது கொண்டுள்ள 
தவறான போதகங்களுக்கு பதிலுரை எழுத வேண்டுமென எண்ணி இக்கடிதத்தை 
எழுதினார்‌. 


கொலோசெ திருச்சபையின்‌ தவறான போதனைகள்‌: 


1. ஆவிகளுக்கும்‌, தேவ தூதர்களுக்கும்‌ முக்கிய இடம்‌ கொடுத்து ஆராதனை 
செய்து வந்தனர்‌. (1:16,20, 2-15,19) 


2. வெளிப்படையான  சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து 
வந்தனர்‌. குறிப்பாக யூதர்கள்‌ பழைய ஏற்பாட்டு முறைகளை கடைபிடிக்கத்‌ 
தூண்டினர்‌. (2:16பி. 2:20பிபி) 


3. மறைவான ஞானத்திற்கும்‌ (2:2-5) மனித ஞானத்திற்கும்‌ அல்லது 
தத்துவத்திற்கும்‌ (2:4,8) முக்கியத்துவம்‌ கொடுத்தனர்‌. 


4. துறவறம்‌ மட்டுமே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரதான வழியாக 
கருதப்பட்டது.(2:21) 


5. இவற்றினால்‌ இயேசுவிற்கு தரப்படவேண்டிய முக்கியத்துவம்‌ குறைந்து 
காணப்பட்டது. 


இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களிலிருந்து திருச்சபையை சீர்படுத்த பவுல்‌ 
இக்கடிதத்தை வரைந்தார்‌. 


முக்கிய கருத்துக்கள்‌ 


எபேசியருக்கு எழுதிய கடிதத்தைப்போலவே முதல்‌ பகுதியில்‌ (3:1-4:6) 
உபதேசத்தையும்‌, இரண்டாம்‌ பகுதியில்‌ (1:15-2:23) நடைமுறையில்‌ 
செயல்படுத்தப்படவேண்டிய காரியங்களையும்‌ எடூத்துரைக்கிறார்‌. மேலே 
கூறப்பட்டுள்ள தவறான போதனைகளை சீர்படுத்தும்‌ கருத்துக்கள்‌ இக்கடிதத்தில்‌ 
முக்கிய கருத்துக்களாகும்‌. 


1. தேவதூதர்களுக்கும்‌, ஆவிகளுக்கும்‌ ஆராதனை செய்வதை விட்டூ விட்டு, 
இவ்வுலகத்தைப்‌ படைத்த, ஆண்டுகொண்டிருக்கிற, கிறிஸ்துவிற்கு 
ஆராதனை செய்யுங்கள்‌. கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும்‌ தலையானவர்‌ (1:15, 
2:9) 


2. பரிசுத்த வாழ்விற்கு, ஆவிக்குரிய பெருமையை தூண்டும்‌ துறவமல்ல, 
இச்சையடக்கமே சிறந்த வழி. மேலும்‌ கிறிஸ்துவை தரித்துக்கொண்டு 
அவருடைய கட்டளையின்‌ படி நடக்கவேண்டும்‌ (2:20பிபி, 3:1பிபி) 


3. உண்மையான ஞானம்‌, லெளகிக ஞானத்தினாலும்‌ மனிதனுடைய 
தத்துவத்தினாலும்‌ கிடைப்பதல்ல (2:8). தேவனாயிருக்கிற கிறிஸ்துவை 
ஏற்றுக்கொள்வதன்‌ மூலம்‌ வெளிப்படுகிறது (1:27,2:1பிபி). இதில்‌ எந்த 
வித்தியாசமும்‌ கிடையாது (3:10பி). 


இதோடு கூட சபை அங்கத்தினரின்‌ நடைமுறை விதிகளை எடுத்துரைக்கிறார்‌. 


(அதாவது கணவன்‌, மனைவி, பிள்ளைகள்‌, அடிமை எஜமான்‌ எவ்வாறு 
நடந்துகொள்ள வேண்டும்‌ எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌) 


mL 


1 தெசலோனக்கேயர்‌ 


Thessalonians 


தெசலோனிக்கே, ரோமப்பேரரசின்‌ ஒரு மாகாணமான  மக்கதோனியாவின்‌ 
தலைநகரமாகும்‌ இது வடக்கு கிரீஸ்‌ நாட்டில்‌ உள்ள ஒரு பெரிய துறைமுக 
நகரமாகும்‌. இதன்‌ மக்கள்‌ தொகை இரண்டு லட்சமாக இருந்திருக்கலாம்‌ என 
கணிக்கப்படுகிறது. தற்பொழுது இது கிரீஸ்‌ நாடு என அழைக்கப்படுகிறது. இதன்‌ 
மக்கள்‌ தொகையில்‌ 98மூ கிறிஸ்தவர்கள்‌. 


யார்‌ யாருக்கு எப்பொழுது எழுதியது? 


தெசலோனிக்கேயருக்கு எழுதின கடிதங்கள்‌ அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
எழுதியதாகும்‌ (1தெச 1:1 2தெச 1:1) மேலே குறிப்பிட்டுள்ளது போல்‌ 
மக்கத்தோனியாவிலுள்ள தெசலோனிக்கே நகரத்‌ திருச்சபையைச்‌ சேர்ந்த இளம்‌ 
விசுவாசிகளுக்காக கொரிந்து பட்டணத்திலிருந்து கி.பி. 51ஆம்‌ ஆண்டில்‌ பவுல்‌ 
இரு கடிதங்களை எழுதினார்‌. இதுவே 1,2 தெசலோனிக்கேயராகும்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


கி.பி. 50ஆம்‌ ஆண்டு பவுல்‌ சீலாவோடு இணைந்து இரண்டாம்‌ மிஷினரி பயணத்தை 
மேற்கொண்டு, இடையில்‌ தங்களோடு சேர்ந்துகொண்ட தீமோத்தேயுவுடன்‌ 
தெசலோனிக்கே பட்டணத்தை அடைகின்றனர்‌ (அப்‌ 17:1). பவுல்‌ அங்கு மூன்று 
வாரம்‌ தங்கியிருந்து, ஓய்வு நாட்களில்‌ அவர்களோடு சம்பாஷித்தார்‌. பின்பு குறுகிய 
நாட்கள்‌ யாசோன்‌ இல்லத்தில்‌ தங்கியிருந்தார்‌ பின்பு யூத மார்க்கத்தினரால்‌ 
பிரச்சனைகள்‌ எழுப்பப்பட்டதன்‌ நிமித்தமாக பவுலும்‌ சீலாவும்‌ பெரேயா அனுப்பி 
வைக்கப்பட்டார்கள்‌. (அப்‌ 17:10) ஒருவேளை தீமோத்தேயு 
தெசலோனிக்கேயிலேயே தங்கியிருந்து பின்பு பெரேயாவிலேயே அவர்களோடு 
இணைந்து கொண்டிருக்கலாம்‌. பெரேயாவிலும்‌ பிரச்சனை உண்டானதன்‌ நிமித்தம்‌ 
பவுல்‌ அத்தனே பட்டணம்‌ செல்கிறார்‌ (17:14). தீமோத்தேயு தெசலோனிக்கே 
பட்டணத்திற்கு சபையின்‌ நிலைமை குறித்து அறிந்து வர பவுலினால்‌ அனுப்பி 
வைக்கப்படுகிறார்‌ (1தெச 3:1-5). பின்பு பவுல்‌ கொரிந்து பட்டணத்திற்கு செல்கிறார்‌. 
அங்கு தீமோத்தேயுவும்‌ சீலாவும்‌ வந்து சேர்கின்றனர்‌ (அப்‌ 18:5). தெசலோனிக்கே 


திருச்சபை விசுவாசத்தில்‌ வளர்ந்து வருவதை தீமோத்தேயு அறிவித்ததினால்‌ 
(1தெச 3:6) பவுல்‌ மகிழ்ச்சியோடு முதலாம்‌ கடிதத்தை அனுப்புகிறார்‌. ஏறத்தாழ 
ஆறு மாதத்திற்குப்‌ பின்பாக தெசலோனிக்கே திருச்சபை வளர்ச்சியையும்‌ அதின்‌ 
பிரச்சனைகளையும்‌ அறிந்துகொண்டூ இரண்டாவது கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்‌. 


எழுதிய நோக்கம்‌ 


பவுல்‌ தெசலோனிக்கே பட்டணத்தில்‌ சிறிது காலம்‌ மட்டூம்‌ தங்கி திடீரென 
விட்டுச்சென்றார்‌. அங்குள்ள திருச்சபையினர்‌ பிரச்சனைகள்‌ மற்றும்‌ 
உபத்திரவங்கள்‌ மத்தியிலும்‌, தேவனைப்பற்றும்‌ விசுவாசதிதில்‌ வளர்வதற்கு 
தைரியப்படுத்தவும்‌, ஆவிக்குரிய வாழ்கையில்‌ வளர்வதற்கான அறிவுரைகள்‌ 
கூறவும்‌ முதலாம்‌ கடித்ததை எழுதினார்‌. இயேசு கிறிஸ்து மறுபடி வந்து 
விசுவாசிகளை அழைத்துச்‌ செல்வார்‌ என போதித்திருந்தார்‌. இதற்கிடையில்‌ 
விசுவாசிகளிள்‌ சிலர்‌ மரித்துப்போனார்கள்‌. இவர்களின்‌ நிலமையை குறித்து 
அறிந்திராத தெசலோனிக்கேயர்‌ குழப்பத்திற்குள்ளானார்கள்‌. இவர்களின்‌ 
குழப்பத்தை நக்கி தெளிவையுண்டாக்கவும்‌ (1தெசலோனிக்கேயர்‌ 4) இக்கடிதத்தை 
எழுதுகிறார்‌. 


முக்கிய கருத்துக்கள்‌ 


குறுகிய காலத்தில்‌ இயேசுவைப்பற்றி அறிந்து கொண்டு உபத்திரவத்தை சகித்து. 
விசுவாசத்தில்‌ நிலைத்திருப்பதாக பவுல்‌ தெரிவிக்கின்றார்‌ (1தெச 1:9௧). இயேசு 
கிறஸ்துவை பிதாவாக, தேவனுக்கு இணையாகக்‌ காட்டுகிறார்‌ (1தெச 1:1, 3:1, 
2தெச 1:1, 2:16). திருச்சபையை பரிசுத்த வாழ்க்கைகக்கு நேராக நடக்க 
அறிவுறுத்துகிறார்‌. தெசலோனிக்கேயருக்கு எழுதின கடிதங்கள்‌ இயேசுவின்‌ 
இரண்டாம்‌ வருகையைப்பற்றி குறிப்பிடுகின்ற முக்கியமான வேத பகுதியாக 
அமைகின்றது. இரண்டாம்‌ வருகையைப்பற்றிய தவறான கருத்துக்களை நீக்கி, 
சரியான கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்‌. இதன்‌ மூலம்‌ மக்கள்‌ தங்கள்‌ 
கடமைகளை செய்யவும்‌ வேலைக்குச்‌ செல்லவும்‌ அறிவுறுத்துகிறார்‌. 


2 தெசலோனக்கேயர்‌ 


வ 
Thessalonians 


தெசலோனிக்கே, ரோமப்பேரரசின்‌ ஒரு மாகாணமான  மக்கதோனியாவின்‌ 
தலைநகரமாகும்‌ இது வடக்கு கிரீஸ்‌ நாட்டில்‌ உள்ள ஒரு பெரிய துறைமுக 
நகரமாகும்‌. இதன்‌ மக்கள்‌ தொகை இரண்டு லட்சமாக இருந்திருக்கலாம்‌ என 
கணிக்கப்படுகிறது. தற்பொழுது இது கிரீஸ்‌ நாடு என அழைக்கப்படுகிறது. இதன்‌ 
மக்கள்‌ தொகையில்‌ 98மூ கிறிஸ்தவர்கள்‌. 


யார்‌ யாருக்கு எப்பொழுது எழுதியது? 


தெசலோனிக்கேயருக்கு எழுதின கடிதங்கள்‌ அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
எழுதியதாகும்‌ (1தெச 1:1 2தெச 1:1) மேலே குறிப்பிட்டுள்ளது போல்‌ 
மக்கத்தோனியாவிலுள்ள தெசலோனிக்கே நகரத்‌ திருச்சபையைச்‌ சேர்ந்த இளம்‌ 
விசுவாசிகளுக்காக கொரிந்து பட்டணத்திலிருந்து கி.பி. 51ஆம்‌ ஆண்டில்‌ பவுல்‌ 
இரு கடிதங்களை எழுதினார்‌. இதுவே 1,2 தெசலோனிக்கேயராகும்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


கி.பி. 50ஆம்‌ ஆண்டு பவுல்‌ சீலாவோ௫ இணைந்து இரண்டாம்‌ மிஷினரி 
பயணத்தை மேற்கொண்டு, இடையில்‌ தங்களோடு சேர்ந்துகொண்ட 
தீமோத்தேயுவுடன்‌ தெசலோனிக்கே பட்டணத்தை அடைகின்றனர்‌ (அப்‌ 17:1). பவுல்‌ 
அங்கு மூன்று வாரம்‌ தங்கியிருந்து, ஓய்வு நாட்களில்‌ அவர்களோடூ சம்பாஷித்தார்‌. 
பின்பு குறுகிய நாட்கள்‌ யாசோன்‌ இல்லத்தில்‌ தங்கியிருந்தார்‌ பின்பு யூத 
மார்க்கத்தினரால்‌ பிரச்சனைகள்‌ எழுப்பப்பட்டதன்‌ நிமித்தமாக பவுலும்‌ சீலாவும்‌ 
பெரேயா அனுப்பி வைக்கப்பட்டார்கள்‌. (அப்‌ 17:10) ஒருவேளை தீமோத்தேயு 
தெசலோனிக்கேயிலேயே தங்கியிருந்து பின்பு பெரேயாவிலேயே அவர்களோடு 
இணைந்து கொண்டிருக்கலாம்‌. பெரேயாவிலும்‌ பிரச்சனை உண்டானதன்‌ நிமித்தம்‌ 
பவுல்‌ அத்தனே பட்டணம்‌ செல்கிறார்‌ (17:14). தீமோத்தேயு தெசலோனிக்கே 
பட்டணத்திற்கு சபையின்‌ நிலைமை குறித்து அறிந்து வர பவுலினால்‌ அனுப்பி 
வைக்கப்படுகிறார்‌ (1தெச 3:1-5). பின்பு பவுல்‌ கொரிந்து பட்டணத்திற்கு செல்கிறார்‌. 
அங்கு தீமோத்தேயுவும்‌ சீலாவும்‌ வந்து சேர்கின்றனர்‌ (அப்‌ 18:5). தெசலோனிக்கே 


திருச்சபை விசுவாசத்தில்‌ வளர்ந்து வருவதை தீமோத்தேயு அறிவித்ததினால்‌ 
(1தெச 3:6) பவுல்‌ மகிழ்ச்சியோடு முதலாம்‌ கடிதத்தை அனுப்புகிறார்‌. ஏறத்தாழ 
ஆறு மாதத்திற்குப்‌ பின்பாக தெசலோனிக்கே திருச்சபை வளர்ச்சியையும்‌ அதின்‌ 
பிரச்சனைகளையும்‌ அறிந்துகொண்டூ இரண்டாவது கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்‌. 


எழுதிய நோக்கம்‌ 


தெடர்ந்து உபத்திரவத்தின்‌ மத்தியில்‌ விசுவாசிகள்‌ தைரியத்தோடு வளரவும்‌, 
பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வளரவும்‌, இயேசுவின்‌ இரண்டாம்‌ வருகை பற்றிய 
தவறான கருத்துக்களை திருத்தவும்‌, தங்களுடைய கடமைகளை அல்லது 
வேலைகளை செய்யக்கோரியும்‌ தன்னுடைய இரண்டாவது கடிதத்தை எழுதினார்‌. 


முக்கிய கருத்துக்கள்‌ 


குறுகிய காலத்தில்‌ இயேசுவைப்பற்றி அறிந்து கொண்டு உபத்திரவத்தை சகித்து. 
விசுவாசத்தில்‌ நிலைத்திருப்பதாக பவுல்‌ தெரிவிக்கின்றார்‌ (1தெச 1:9௧). இயேசு 
கிறஸ்துவை பிதாவாக, தேவனுக்கு இணையாகக்‌ காட்டுகிறார்‌ (1தெச 1:1, 3:1, 
2தெச 1:1, 2:16). திருச்சபையை பரிசுத்த வாழ்க்கைகக்கு நேராக நடக்க 
அறிவுறுத்துகிறார்‌. தெசலோனிக்கேயருக்கு எழுதின கடிதங்கள்‌ இயேசுவின்‌ 
இரண்டாம்‌ வருகையைப்பற்றி குறிப்பிடுகின்ற முக்கியமான வேத பகுதியாக 
அமைகின்றது. இரண்டாம்‌ வருகையைப்பற்றிய தவறான கருத்துக்களை நீக்கி, 
சரியான கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்‌. இதன்‌ மூலம்‌ மக்கள்‌ தங்கள்‌ 
கடமைகளை செய்யவும்‌ வேலைக்குச்‌ செல்லவும்‌ அறிவுறுத்துகிறார்‌. 


| தீமோத்தேயு 


1, 2 திமோத்தேயு தீத்து ஆகிய இம்மூன்று புத்தகங்களும்‌ “ஆயர்‌ கடிதங்கள்‌ 
அல்லது “போதகர்‌ கடிதங்கள்‌” (Pastoral Epistle) என அழைக்கப்படுகின்றன. 
ஏனெனில்‌ இவை தீமோத்தேயுவிற்கும்‌ தீத்துவிற்கும்‌ சபை பராமரிப்பைப்‌ பற்றிய 
கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. இவை அப்போஸ்தலர்‌ 28ல்‌ குறிப்பிட்டுள்ள 
சம்பவங்களுக்கு சற்று பின்னர்‌ எழுதப்பட்டவைகளாகும்‌. முன்பு (அப்போஸ்தல 
நடபடிகளில்‌) கூறப்ட்டது போல்‌ பவுலின்‌ மூன்றாவது மிஷினரி பிரயாணத்திற்கு பின்‌ 
ரோமபுரி சென்றபோது (கி.பி. 62-67) தீமோத்தேயுவையும்‌ தீத்துவையும்‌ சபை 
பராமரிப்பிற்காக விட்டுச்சென்று பின்பு அவர்களுக்கு இம்மூன்று கடிதங்களையும்‌ 
வரைந்தார்‌. 


தீமோத்தேயு என்பவர்‌ யூதத்தாய்க்கும்‌ யூதரல்லாத தகப்பனுக்கும்‌ பிறந்தவர்‌. 
லீஸ்திராவை சேர்ந்த இவர்‌ பவுல்‌ கலாத்தியாவுக்கு இரண்டாம்‌ முறை சென்ற 
போது அவரோடு ஊழியத்தில்‌ இணைந்தார்‌ (அப்போஸ்தலர்‌ 16:1பிபி. அதன்‌ 
பின்பாக பவுலின்‌ மற்ற பிரயாணத்தின்போதும்‌, ரோமபுரி சிறைவாசத்தின்‌ போதும்‌ 
பவுலோடு இணைந்திருந்தார்‌. இறுதியில்‌ எபேசு திருச்சபைக்கு பொறுப்பாளராக 
நியமிக்கப்பட்டதை நாம்‌ கடிதத்தின்‌ மூலம்‌ காண்கின்றோம்‌. 


இக்கடிதத்தை எழுதியவர்‌ பவுல்‌ என்று நாம்‌ அறிகிறோம்‌ (1தீமோ 1:1,2), 1,2 
தீமோத்தேயு, தீமோத்தேயுவிற்கு எழுதப்பட்டது. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


அப்போஸ்தலர்‌ 28க்கு பின்பு பவுல்‌ ரோமபுரி சிறையிலிருந்து விடூவிக்கப்பட்டார்‌ 
(கி.பி.62) அங்கிருந்து பவுல்‌ தான்‌ திட்டமிட்டிருந்தப்படி தன்னுடைய 
ஊழியப்பயணத்தை ஆரம்பித்தார்‌ (4 வது மிஷினரி பயணம்‌). கி.பி.62 முதல்‌ 64 
வரை ஸ்பானியா நாட்டில்‌ ஊழியம்‌ செய்துவிட்டு, கிரேத்தா தீவிற்கு வந்தார்‌. 
அங்கு தீத்துவோடு ஊழியம்‌ செய்தார்‌. தீத்துவை அங்கு அவர்‌ சபையை 
நிர்வகிக்க வைத்துவட்டு மிலேத்து பட்டணத்திற்கும்‌, பின்பு கொலோசேக்கும்‌, 
அதன்‌ பின்பு எபேசுவிற்கும்‌ சென்றார்‌. (1தீமோ 1:3). அங்கு தீமோதேயுவை சபை 


பராமரிக்க கேட்டுக்கொண்டு, மக்கத்தோனியாவிற்கு கடந்து சென்றார்‌. அங்கிருந்து 
எபேசு பட்டணத்தில்‌ உள்ள தீமோத்தேவிற்கு தன்னுடைய முதலாவது கடிதத்தை 
எழுதினார்‌. பின்பு கிரேத்தா தீவிலுள்ள தீத்துவிற்கு ஒரு கடிதத்தை எழுதினார்‌. 
அக்கடிதத்தில்‌ தீத்துவை தெக்கோபோலிக்கு வரும்படி அழைத்துவிட்டு பவுல்‌ 
அங்கு பிரயாணப்பட்டார்‌. (தீத்து 3:12). மாரிகாலத்திற்கு பின்பு (தீத்துவோடூ?) 
ரோமபுரிக்கு சென்று அங்கு நீரோ மன்னரால்‌ கைது செய்யப்பட்டு காவலில்‌ 
வைக்கப்பட்டார்‌. அங்கு மரணதண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படப்போகும்‌ 
சூழ்நிலையில்‌ தீமோ 4:6-8) தீமோத்தேயுவுக்கு இரண்டாவது கடிதத்தை 
எழுதினார்‌. பின்பு கி.பி.67ல்‌ சிறைச்சேதம்‌ பண்ணப்பட்டார்‌. 


எழுதியதன்‌ நோக்கம்‌ 


பவுல்‌ தன்னுடைய உடன்‌ ஊழியர்களுக்கு தகுந்த அறிவுரை கூறவும்‌, தற்போதும்‌, 
எதிர்காலத்திலும்‌ தங்கள்‌ கடமைகளை துணிவுடன்‌ செய்யவும்‌ ஊக்கப்படுத்தியும்‌ 
இக்கடிதத்தை எழுதினார்‌. இருப்பினும்‌ இக்கடிதத்தை எழுத சிறப்பு நோக்கம்‌ 
உண்டு. 


பவுல்‌ தன்னுடைய உதவியாளராகிய தீமோத்தேயுவுக்கு (1:3,18) கள்ளப்‌ 
போதனைகளுக்கு எதிரான விளக்கம்‌ கொடுக்கவும்‌ (1:3-7,4:1-8,6:3-5,5:20-21), 
வளரும்‌ எபேசு சபையை கண்காணிக்கும்‌ படி உற்சாகப்படுத்தவும்‌, சரியான 
தலைவரை தேர்ந்தெடுக்க அறிவுரை கூறவும்‌. (3:1-13,5:17-25) இக்கடிதத்தை 
எழுதினார்‌. 


தன்னுடைய எதிர்கால திட்டத்தை வெளிப்படுத்தவும்‌ (3:12) இக்கடிதத்தை 
எழுதினார்‌. 


2 தீமேஈத்தேயர 


1, 2 திமோத்தேயு தீத்து ஆகிய இம்மூன்று புத்தகங்களும்‌ “ஆயர்‌ கடிதங்கள்‌” 
அல்லது “போதகர்‌ கடிதங்கள்‌ (௨வி Epistle) என அழைக்கப்படுகின்றன. 
ஏனெனில்‌ இவை தீமோத்தேயுவிற்கும்‌ தீத்துவிற்கும்‌ சபை பராமரிப்பைப்‌ பற்றிய 
கருத்துக்களை எடூத்துரைக்கிறது. இவை அப்போஸ்தலர்‌ 28ல்‌ குறிப்பிட்டுள்ள 
சம்பவங்களுக்கு சற்று பின்னர்‌ எழுதப்பட்டவைகளாகும்‌. முன்பு (அப்போஸ்தல 
நடபடிகளில்‌) கூறப்ட்டது போல்‌ பவுலின்‌ மூன்றாவது மிஷினரி பிரயாணத்திற்கு பின்‌ 
ரோமபுரி சென்றபோது (கி.பி. 62-67) தீமோத்தேயுவையும்‌ தீத்துவையும்‌ சபை 
பராமரிப்பிற்காக விட்டுச்சென்று பின்பு அவர்களுக்கு இம்மூன்று கடிதங்களையும்‌ 
வரைந்தார்‌. 


தீமோத்தேயு என்பவர்‌ யூதத்தாய்க்கும்‌ யூதரல்லாத தகப்பனுக்கும்‌ பிறந்தவர்‌. 
லீஸ்திராவை சேர்ந்த இவர்‌ பவுல்‌ கலாத்தியாவுக்கு இரண்டாம்‌ முறை சென்ற 
போது அவரோடு ஊழியத்தில்‌ இணைந்தார்‌ (அப்போஸ்தலர்‌ 16:1பிபி. அதன்‌ 
பின்பாக பவுலின்‌ மற்ற பிரயாணத்தின்போதும்‌, ரோமபுரி சிறைவாசத்தின்‌ போதும்‌ 
பவுலோடு இணைந்திருந்தார்‌. இறுதியில்‌ எபேசு திருச்சபைக்கு பொறுப்பாளராக 
நியமிக்கப்பட்டதை நாம்‌ கடிதத்தின்‌ மூலம்‌ காண்கின்றோம்‌. 


இக்கடிதத்தை எழுதியவர்‌ பவுல்‌ என்று நாம்‌ அறிகிறோம்‌ (1தீமோ 1:1,2), 1,2 
தீமோத்தேயு, தீமோத்தேயுவிற்கு எழுதப்பட்டது. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


அப்போஸ்தலர்‌ 28க்கு பின்பு பவுல்‌ ரோமபுரி சிறையிலிருந்து விடூவிக்கப்பட்டார்‌ 
(கி.பி.62) அங்கிருந்து பவுல்‌ தான்‌ திட்டமிட்டிருந்தப்படி தன்னுடைய 
ஊழியப்பயணத்தை ஆரம்பித்தார்‌ (4 வது மிஷினரி பயணம்‌). கி.பி.62 முதல்‌ 64 
வரை ஸ்பானியா நாட்டில்‌ ஊழியம்‌ செய்துவிட்டு, கிரேத்தா தீவிற்கு வந்தார்‌. 
அங்கு தீத்துவோ௫ ஊழியம்‌ செய்தார்‌. தீத்துவை அங்கு அவர்‌ சபையை 
நிர்வகிக்க வைத்துவட்டு மிலேத்து பட்டணத்திற்கும்‌, பின்பு கொலோசேக்கும்‌, 
அதன்‌ பின்பு எபேசுவிற்கும்‌ சென்றார்‌. (1தீமோ 1:3). அங்கு தீமோதேயுவை சபை 


பராமரிக்க கேட்டுக்கொண்டு, மக்கத்தோனியாவிற்கு கடந்து சென்றார்‌. அங்கிருந்து 
எபேசு பட்டணத்தில்‌ உள்ள தீமோத்தேவிற்கு தன்னுடைய முதலாவது கடிதத்தை 
எழுதினார்‌. பின்பு கிரேத்தா தீவிலுள்ள தீத்துவிற்கு ஒரு கடிதத்தை எழுதினார்‌. 
அக்கடிதத்தில்‌ தீத்துவை தெக்கோபோலிக்கு வரும்படி அழைத்துவிட்டு பவுல்‌ 
அங்கு பிரயாணப்பட்டார்‌. (தீத்து 3:12). மாரிகாலத்திற்கு பின்பு (தீத்துவோடூ?) 
ரோமபுரிக்கு சென்று அங்கு நீரோ மன்னரால்‌ கைது செய்யப்பட்டு காவலில்‌ 
வைக்கப்பட்டார்‌. அங்கு மரணதண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படப்போகும்‌ 
சூழ்நிலையில்‌ தீமோ 4:6-8) தீமோத்தேயுவுக்கு இரண்டாவது கடிதத்தை 
எழுதினார்‌. பின்பு கி.பி.67ல்‌ சிறைச்சேதம்‌ பண்ணப்பட்டார்‌. 


எழுதியதன்‌ நோக்கம்‌ 


பவுல்‌ தன்னுடைய உடன்‌ ஊழியர்களுக்கு தகுந்த அறிவுரை கூறவும்‌, தற்போதும்‌, 
எதிர்காலத்திலும்‌ தங்கள்‌ கடமைகளை துணிவுடன்‌ செய்யவும்‌ ஊக்கப்படுத்தியும்‌ 
இக்கடிதத்தை எழுதினார்‌. இருப்பினும்‌ இக்கடிதத்தை எழுத சிறப்பு நோக்கம்‌ 
உண்டு. 


1. ஆசியா நாட்டிலிருக்கிற யாவரும்‌, பிக்கெல்லு, அர்மோகெனே முதலாய்‌ 
அனைவரும்‌ பவுலை விட்டூ விலகினார்கள்‌ (1:15), கிரெஸ்கே, தீத்து 
ஆகியோர்‌ ஊழியத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று விட்டனர்‌. எனவே 


பவுல்‌ தனிமையை உணர்ந்தவராக தன்னுடைய நண்பராகிய 
தீமோத்தேயுவை தன்னிடத்தில்‌ வரக்கேட்டு (4:9,21) இக்கடிதத்தை 
எழுதினார்‌. 


2. நீரோ மன்னனின்‌ பாடுகளை சகித்து, சுவிசேஷத்தை பாதுகாக்கவும்‌ 
(1:14,3:14) தொடர்ந்து அறிவுக்கவும்‌ (4:2) அதற்காக பாடனுபவிக்கவும்‌ 
(1:8,2:3) உற்சாகப்படுத்தி இக்கடிதத்தை எழுதினார்‌. 


3. தீமோத்தேயுவற்கு எழுதுகிற கடிதத்தின்‌ மூலம்‌ எபேசு சபை மக்களோட 
பேசவும்‌ (4:22) இக்கடிதத்தை எழுதினார்‌. 


1, 2 திமோத்தேயு தீத்து ஆகிய இம்மூன்று புத்தகங்களும்‌ “ஆயர்‌ கடிதங்கள்‌” 
அல்லது “போதகர்‌ கடிதங்கள்‌” (யளவழசயட நிளைவடந) என 
அழைக்கப்படுகின்றன. ஏனெனில்‌ இவை தீமோத்தேயுவிற்கும்‌ தீத்துவிற்கும்‌ சபை 
பராமரிப்பைப்‌ பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. இவை அப்போஸ்தலர்‌ 
28ல்‌ குறிப்பிட்டுள்ள சம்பவங்களுக்கு சற்று பின்னர்‌ எழுதப்பட்டவைகளாகும்‌. முன்பு 
(அப்போஸ்தல நடபடிகளில்‌) கூறப்ட்டது போல்‌ பவுலின்‌ மூன்றாவது மிஷினரி 
பிரயாணத்திற்கு பின்‌ ரோமபுரி சென்றபோது (கி.பி. 62-67) தீமோத்தேயுவையும்‌ 
தீத்துவையும்‌ சபை பராமரிப்பிற்காக விட்டூச்சென்று பின்பு அவர்களுக்கு இம்மூன்று 
கடிதங்களையும்‌ வரைந்தார்‌. 


தீத்து என்பவர்‌ பவுல்‌ மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்‌ (தீத்து 1:4). 
பவுலுக்கு மிக உதவியாக இருந்தவர்களில்‌ இவரும்‌ ஒருவர்‌. பவுலின்‌ எருசலேம்‌ 
பிரயாணத்தில்‌ (அப்போஸ்தலர்‌ 15) அவரோடு கூட சென்றார்‌. (கலா 2:1-3) இவர்‌ 
ஒரு புற ஜாதியார்‌. பவுலோடு எபேசு பட்டணத்தில்‌ (மூன்றாவது மிஷினரி 
பயணத்தின்‌ போது) ஊழியம்‌ செய்தார்‌. (2 கொரிந்தியர்‌ 2:12-13,7:5,6) பவுலின்‌ 
ரோமபுரி சிறைவாசத்திற்கு பின்பு கிரேத்தா தீவிலே இருவரும்‌ ஊழியம்‌ செய்தனர்‌ 
(தீத்து 1:5) பின்பு கிரேத்தா தீவின்‌ சபைகளை நிர்வகிக்கும்படி அங்கு விட்டுச்‌ 
செல்லப்பட்டார்‌. கி.பி. 66-67ல்‌ ஊழியத்திற்காக தல்மாத்தியாவிற்கு (தற்போதுள்ள 
யுகோஸ்லேவியா) சென்றார்‌. 


இக்கடிதத்தை எழுதியவர்‌ பவுல்‌ என்று நாம்‌ அறிகிறோம்‌ (தீத்து1:1), தீத்து நிருபம்‌ 
அல்லது கடிதம்‌, தீத்துவிற்கு எழுதப்பட்டது. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


அப்போஸ்தலர்‌ 28க்கு பின்பு பவுல்‌ ரோமபுரி சிறையிலிருந்து விடூவிக்கப்பட்டார்‌ 
(கி.பி.62) அங்கிருந்து பவுல்‌ தான்‌ திட்டமிட்டிருந்தப்படி தன்னுடைய 
ஊழியப்பயணத்தை ஆரம்பித்தார்‌ (4 வது மிஷினரி பயணம்‌). கி.பி.62 முதல்‌ 64 


வரை ஸ்பானியா நாட்டில்‌ ஊழியம்‌ செய்துவிட்டு, கிரேத்தா தீவிற்கு வந்தார்‌. 
அங்கு தீத்துவோடு ஊழியம்‌ செய்தார்‌. தீத்துவை அங்கு அவர்‌ சபையை 
நிர்வகிக்க வைத்துவட்டு மிலேத்து பட்டணத்திற்கும்‌, பின்பு கொலோசேக்கும்‌, 
அதன்‌ பின்பு எபேசுவிற்கும்‌ சென்றார்‌. (1தீமோ 1:3). அங்கு தீமோதேயுவை சபை 
பராமரிக்க கேட்டுக்கொண்டு, மக்கத்தோனியாவிற்கு கடந்து சென்றார்‌. அங்கிருந்து 
எபேசு பட்டணத்தில்‌ உள்ள தீமோத்தேவிற்கு தன்னுடைய முதலாவது கடிதத்தை 
எழுதினார்‌. பின்பு கிரேத்தா தீவிலுள்ள தீத்துவிற்கு ஒரு கடிதத்தை எழுதினார்‌. 
அக்கடிதத்தில்‌ தீத்துவை தெக்கோபோலிக்கு வரும்படி அழைத்துவிட்டு பவுல்‌ 
அங்கு பிரயாணப்பட்டார்‌. (தீத்து 3:12). மாரிகாலத்திற்கு பின்பு (தீத்துவோடூ?) 
ரோமபுரிக்கு சென்று அங்கு நீரோ மன்னரால்‌ கைது செய்யப்பட்டு காவலில்‌ 
வைக்கப்பட்டார்‌. அங்கு மரணதண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படப்போகும்‌ 
சூழ்நிலையில்‌ தீமோ 4:6-8) தீமோத்தேயுவுக்கு இரண்டாவது கடிதத்தை 
எழுதினார்‌. பின்பு கி.பி.67ல்‌ சிறைச்சேதம்‌ பண்ணப்பட்டார்‌. 


எழுதியதன்‌ நோக்கம்‌ 


பவுல்‌ தன்னுடைய உடன்‌ ஊழியர்களுக்கு தகுந்த அறிவுரை கூறவும்‌, தற்போதும்‌, 
எதிர்காலத்திலும்‌ தங்கள்‌ கடமைகளை துணிவுடன்‌ செய்யவும்‌ ஊக்கப்படுத்தியும்‌ 
இக்கடிதத்தை எழுதினார்‌. இருப்பினும்‌ இக்கடிதத்தை எழுத சிறப்பு நோக்கம்‌ 
உண்டு. 


1. எதிர்ப்புகளை மேற்கொள்ள உதவியும்‌ அதிகாரமும்‌ கொடுக்க (1:5, 2:1, 7- 
8, 15,3:9) 

2. விசுவாசம்‌ மற்றும்‌ கிறிஸ்தவ நடத்தை குறித்த உபதேசங்களை கூறவும்‌, 
கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கவும்‌. 

3. தீத்துவைக்குறித்த தன்னுடைய எதிர்கால திட்டத்தை வெளிப்படுத்தவும்‌ 
(3:12) இக்கடிதத்தை எழுதினார்‌. 


1$8ல மேன்‌ 


யார்‌ யாருக்காக எப்பொழுது எழுதியது? 


கிறிஸ்து இயேசுவினிமித்தம்‌ கட்டப்பட்டவனாய்‌ ரோமபுரி சிறைச்சாலையில்‌ 
இருக்கிற பவுல்‌ பிலேமோன்‌ என்பவருக்கு எழுதிய தனிப்பட்ட கடிதமாகும்‌. 
இரண்டாம்‌ வசனத்தில்‌ ஒருவேளை அப்பியாளுக்கும்‌, ஆர்கிப்புக்கும்‌, பிலேமோன்‌ 
வீட்டில்‌ கூடுகிற சபைக்கும்‌ எழுதப்பட்டதாக நாம்‌ வாசித்தாலும்‌, அப்புத்தகத்தை 
கூர்ந்து நோக்கும்‌ போது அது பிலேமோனுக்கு எழுதப்பட்ட தனிப்பட்ட கடிதம்‌ 
என்பது புரியும்‌. பிலேமோன்‌ யார்‌ என்று பார்ப்போமானால்‌ இவர்‌ எபேசு 
பட்டணத்திற்கு 100 மைல்‌ கிழக்காக உள்ள கொலோசே பட்டணத்தைச்‌ சேர்ந்த 
செல்வந்தவனாக இருந்தார்‌. பவுல்‌ எபேசு பட்டணத்தில்‌ தங்கியிருந்த காலத்தில்‌ 
(கி.பி. 53-55) இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்‌ பவுல்‌ இக்கடிதத்தை 
ரோமபுரியில்‌ சிறையிருந்த காலத்தில்‌ (கி.பி.60) எழுதினார்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலையும்‌, நோக்கமும்‌ 


ஒநேசிமு எனப்பட்ட அடிமை தன்னுடைய எஜமானாகிய பிலேமோனிடமிருந்து 
தப்பித்து ரோமாபுரி வந்தடைகிறான்‌. இவன்‌ பவுலை எவ்வாறு எப்படி சந்தித்தான்‌ 
என்பது தெளிவாக இல்லை. ஒருவேளை தன்னுடைய ஊரானாகிய எப்பாபிரா 
மூலமாக  சந்தித்திருக்ககூடூம்‌. ஓநேசிமு பவுல்‌ மூலமாக இயேசுவை 
ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பி, பவுலுக்கு மிக உதவியாக இருக்கின்றான்‌ (13,14). 
பவுல்‌ அவனை தனக்கு உதவியாக வைத்திருக்க விரும்பினாலும்‌ அது 
முறையாகாது என உணர்ந்து ஒநேசிமுவை கொலோசேயிலுள்ள 
பிலேமோனிடத்திற்கு அனுப்பி வைக்கிறான்‌. அவனிடத்தில்‌  ஏற்பட்டூள்ள 
மாற்றத்தைக்‌ குறித்தும்‌, அவனை ஏற்றுக்கொள்ளும்‌ படியும்‌, பிலேமோனுக்கு ஒரு 
கடிதம்‌ எழுதுகிறார்‌. தப்பிப்போன அடிமையை எஜமானிடம்‌ ஒப்படைக்க எழுதப்பட்ட 
கடிதமே இப்புத்தகமாகும்‌. 


எப்ரெயர்‌ 


இக்கடிதத்தின்‌ ஆசிரியர்‌ தன்‌ பெயரை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை. கி.பி. 
400 முதல்‌ 1600 வரை இக்கடிதம்‌ பவுல்‌ எழுதிய கடிதமாகவே கருதப்பட்டு வந்தது. 
ஆனால்‌ இக்கருத்துக்கு இப்புத்தகத்தில்‌ ஆதாரமோ, முதலாம்‌ இரண்டாம்‌ 
நூற்றாண்டு திருச்சபைத்தலைவர்களின்‌ ஒப்புதலோ காணப்படவில்லை. திருச்சபை 
மறுமலர்ச்சி காலத்தில்‌ பவுல்‌ எழுதியிருக்க முடியாது என்ற கருத்து 
மேலோங்கியிருந்தது. இதற்கு முக்கிய காரணம்‌ எபிரேயர்‌ கடிதத்திற்கும்‌ மற்ற 
பவுலின்‌ கடிதங்களுக்கும்‌ காணப்படும்‌ போதனை வேறுபாடாகும்‌. இக்கடிதத்தின்‌ 
மொழிநடையிலும்‌ இறையியலிலும்‌ வேறுபாடுகள்‌ அதிகம்‌ காணப்படுகிறது. பவுல்‌ 
எழுதிய கடிதங்களில்‌ காணப்படும்‌ பொதுவான வடிவமைப்பு இதில்‌ 
காணப்படவில்லை. “இரட்சிப்பு முதலாவது கர்த்தர்‌ மூலமாய்‌ அறிவிக்கப்பட்டு பின்பு 
அவரிடத்தில்‌ கேட்டவர்களாலேயே நமக்கு உறுதியாக்கப்பட்டது” 
என்ற வசனத்திலிருந்து இந்நிருபத்தின்‌ ஆசிரியர்‌ இயேசுவோடு கூட 
இருந்தவராகவோ அல்லது அவர்‌ மூலமாய்‌ நேரடியாக சிறப்பு வெளிப்பாட்டை 
பெற்றவராகவோ இருக்க முடியாது என தெளிவாக உணரமுடிகிறது. எனவே இதன்‌ 


ஆசிரியர்‌ பவுலாக இருக்க முடியாது. 


இக்கடிதத்தை பர்னபா எழுதியிருக்கலாம்‌ என யூகிக்கப்படுகிறது. இதற்கான 
முதலாவது சான்று கி.பி. 200ல்‌ வாழ்ந்த டெர்டூலியன்‌ (வுநசவரடயை௦) என்னும்‌ 
சபை மூப்பர்‌ தன்‌ புத்தகத்திலே இக்கடிதத்தை பர்னபா எழுதியதாக 
குறிப்பிட்டுள்ளார்‌. இக்கடிதத்தை வாசிக்கும்‌ போது, இக்கடிதத்தின்‌ ஆசிரியர்‌ 
அப்போஸ்தலர்‌ திருச்சபையிலே அதிகாரம்‌ பெற்றவராகவும்‌, பழைய ஏற்பாட்டை 
நன்கு அறிந்தவராகவும்‌ நாம்‌ காண்கின்றோம்‌. இக்குணநலன்களை பர்னபா பூர்த்தி 
செய்கிறார்‌. ஏனெனில்‌ பர்னபா யூத குலத்தில்‌ பிறந்த லேவியன்‌ ஆவார்‌. 
(அப்போஸ்தலர்‌ 4:36) அவர்‌ பவுலின்‌ மிகச்சிறந்த நண்பராகவும்‌, பவுலோடூ கூட 
ஊழியத்திற்காக பரிசுத்த ஆவியினால்‌ நிரப்பப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட நற்செய்திப்‌ 
பணியாளரும்‌ ஆவார்‌ (அப்போஸ்தலர்‌ 13:1-4) 17ம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த மார்டின்‌ 
லூத்தர்‌ இக்கடிதத்தை எழுதியவர்‌ அப்பொல்லோவாக இருக்கக்கூடும்‌ 


எனக்கருதுகின்றார்‌. அப்போலோ யூதனும்‌, வேதாகமங்களில்‌ வல்லவனாகவும்‌ 
இருந்தார்‌ (அப்போஸ்தலர்‌ 18:24). இவர்‌ பவுலோடூ கூட கொரிந்து திருச்சபையிலே 
ஊழியம்‌ செய்தார்‌ (1கொரி1:12). 


காலம்‌ 


இக்கடிதம்‌ எருசலேம்‌ தேவாலயம்‌ இடிக்கப்படூுவதற்கு அதாவது கி.பி. 70க்கு 
முன்பாக எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌. ஏனெனில்‌ பலிகளும்‌, யூத 
சடங்குகாச்சாரங்களும்‌ இப்புத்தகத்தில்‌ அதிகமாக குறிப்பிடப்பட்டூுள்ளது. 
தேவாலயம்‌ அழிக்கப்பட்ட பின்பு இவை அனைத்தும்‌ நிறுத்தப்பட்டுவிட்டது. 
இக்கடிதம்‌ தேவாலயம்‌ இடிக்கப்பட்டபின்‌ எழுதப்பட்டிருந்தால்‌ இடிக்கப்பட்ட 
சம்பவங்கள்‌ இதில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. மேலும்‌ இப்புத்தகத்தின்‌ ஆசிரியர்‌ 
ஆசாரிய ஊழியத்தின்‌ காரியங்களை நிகழ்காலத்திலே கூறியுள்ளார்‌. (எபி. 5:1-3, 
7:23,27,8:3-5) 


யாருக்காக எழுதப்பட்டது? 


இக்கடிதம்‌ முக்கியமாக யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு 
வந்திருந்த, அதே நேரத்தில்‌ பழைய ஏற்பாட்டை நன்கு அறிந்திருந்த 
யூதர்களுக்காக எழுதப்பட்டது. முதலாம்‌ நூற்றாண்டில்‌ பிற்பகுதியில்‌ 
யூதமார்க்கத்தினர்‌ போதித்து வந்த கள்ள போதனைகளுக்கு (கலா. 2:14) 
எதிராகவும்‌ எழுதப்பட்டது. மேலும்‌ மனந்திரும்பிய யூதர்கள்‌ மறுபடியும்‌ 
யூதமார்க்கத்திற்கு திரும்பும்‌ அபாயம்‌ ஏற்பட்டதன்‌ நிமித்தமாகவும்‌, அவர்களுக்கு 
சரியான்‌ போதனையை எடுத்துரைக்கும்‌ படியாக இக்கடிதம்‌ எழுதப்பட்டது. 
அப்போஸ்தலர்‌ 6:7 ல்‌ குறிப்பிட்டுள்ள விசுவாசத்திற்கு கீழ்படிந்து, மனந்திரும்பிய 
ஆசாரியர்களுக்காகவும்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌. 


முக்கிய கருத்து 


இயேசு கிறிஸ்து, தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தவும்‌, மனிதனுக்கும்‌ 
தேவனுக்கும்‌ இடையில்‌ பாலமாக அமையவும்‌ போதுமானவர்‌, உன்னதமானவர்‌ 
என்பதை எடுூத்துக்காட்டுவது இக்கடிதத்தின்‌ முக்கிய கருத்து. எபிரேயர்‌ 1:1 ல்‌ 
தேவனின்‌ முழமையான மற்றும்‌ முதலான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து என்பது 
எடூத்துரைக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவை நடூவராகக்கொண்ட புதிய 
உடன்படிக்கையின்‌ மூலமாக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களும்‌ 
வாக்குத்தத்தங்களும்‌ நிறைவேறுகிறது என்பதை இக்கடிதம்‌ எடுத்துக்காட்டுகிறது. 


lames 


ஆசிரியர்‌ 


இக்கடிதத்தை எழுதிய ஆசிரியர்‌ யாக்கோபு என்பது முதல்‌ வசனத்திலேயே நமக்கு 
தெளிவாகத்‌ தெரிகிறது. இவர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ சகோதரராக இருக்கலாம்‌. 
இவர்‌ அப்போஸ்தலர்‌ 15ம்‌ அதிகாரத்திலே எருசலேமில்‌ கூடிய ஆலோசனை 
சங்கத்தின்‌ தலைவராக காட்டப்பட்டூள்ளார்‌. புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்னும்‌ 
பெயருள்ள நான்கு பேரை நாம்‌ காண்கிறோம்‌. இயேசுவின்‌ சீடராய்‌ இருந்த 
செபதேயுவின்‌ குமாரன்‌ யாக்கோபு, இவர்‌ கி.பி.44ல்‌ சிரைச்சேதம்‌ பண்ணப்பட்டார்‌ 
(அப்போஸ்தலர்‌ 12:2). மற்ற இரண்டு யாக்கோபும்‌ அஆதித்திருச்சபையில்‌ 
முக்கியத்துவம்‌ பெறவில்லை. நான்காவது இயேசுவின்‌ சகோரராகிய யாக்கோபு, 
இவர்‌ முதலாவது இயேசுகிறிஸ்துவை விசுவாசியாமல்‌ அவரின்‌ 
உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்பாக ஏற்றுக்கொண்டார்‌. 


காலம்‌ 


இக்கடிதம்‌ கி.பி. 50க்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கலாம்‌ எனக்கருதப்படுகிறது. 
காரணம்‌ 


1. யூதப்பாரம்பரியம்‌ மிக்கதாக இக்கடிதம்‌ காணப்படுவதால்‌ திருச்சபையில்‌ 
யூதர்கள்‌ மட்டுமே அங்கத்தினர்களாக இருந்த காலத்தில்‌ 
எழுதப்பட்டிருக்கலாம்‌. 

2, புற ஜாதியார்‌ விருத்த சேதனமடைய வேண்டும்‌ என்பது பற்றி கருத்து 
குறிப்பிடப்படாததால்‌ இது எருசலேம்‌ ஆலோசனைக்கூட்டம்‌ 


கூட்டப்படுவதற்கு முன்பே (கி.பி.49) எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 


மேற்கூறிய காரணங்கள்‌ சரியாக இருக்குமென்றால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ முதலாவதாக 
எழுதப்பட்ட நூல்‌ யாக்கோபு ஆகும்‌. 


யாருக்காக எழுதப்பட்டது? 
யாக்கோபு 1:1ல்‌ இருந்து யாருக்காக என்பது தெளிவாக தெரிகிறது. 
“சிதறியிருக்கிற 12 கோத்துிரங்களுக்கும்‌ வாழ்த்துதல்‌ சொல்லி எழுது கறதாவது” 


12 கோத்திரங்கள்‌ என அவர்‌ குறிப்பிடப்பட்டிருப்பது யூத கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது (2:1,5:7-8). இவர்கள்‌ எருசலேம்‌ திருச்சபையின்‌ 
அங்கத்தினர்கள்‌, ஸ்தேவானின்‌ மரணத்திற்குப்பின்‌ (அப்போஸ்தலர்‌ 8:1,11:19) 
பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா, பட்டணங்களுக்கு 
சிதறிச்சென்றவர்களாக இருக்கலாம்‌. இக்கடிதத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள துன்பம்‌ 
(5:7-11) யூதர்களால்‌ கிறிஸ்தவர்களுக்கு வந்த துன்பமாக இருக்க முடியும்‌. இதை 
பொறுமையோடூ தாங்கும்படியாக யாக்கோபு இவர்களுக்கு போதிக்கின்றார்‌. 


இக்கடிதத்தின்‌ சிறப்பம்சம்‌ 
நற்கிரியைகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து விசுவாசத்துடன்‌ கூடிய கிரியையே 
சிறந்தது என்னும்‌ கிறிஸ்தவ வாழ்க்கை தத்துவத்தை வெளிப்படூத்துகிறது. மேலும்‌ 
இயேசு கிறிஸ்துவின்‌ மலைப்பிரசங்கத்தை நினைவு படூத்துவதாக அமைந்துள்ளது. 


3:10-12 மத்‌ 7:15-20 


மத்‌ 6:19,20 
மத்‌ 5:33-37 


இது புதிய ஏற்பாட்டின்‌ நீதிமொழிகள்‌ போன்றும்‌ அமைந்துள்ளது. 


எழுதியவர்‌ 


இக்கடிதத்தை எழுதியவர்‌ தன்னை சீமோன்‌ பேதுரு என தெளிவாக காட்டுகிறார்‌. 
மேலும்‌ இவர்‌ இயேசுவின்‌ பாடூகளுக்குச்சாட்சியாக இருந்தார்‌. 1 பேதுரு 5:1ல்‌ 
கூறுகின்றார்‌ இக்கடிதத்தை சில்வானு (1பேதுரு 5:12) துணையுடன்‌ 
எழுதியிருக்கக்கூடும்‌ என ஆராய்ச்சியாளர்கள்‌ கருத்து தெரிவித்துள்ளார்‌. 


காலம்‌ 
1 பேதுரு 4:14-16, 5:8,9ல்‌ கூறப்பட்டுள்ள உபத்திரவங்கள்‌ நீரோ எனப்பட்ட 


ரோமப்பேரரசின்‌ காலத்தல்‌ (கி.பி. 54-68) ஆரம்பமானது. எனவே இக்காலத்தில்‌ 
அல்லது அதற்கு பின்பு எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. மேலும்‌ பவுலினுடைய 


சிறைச்சாலைக்‌ கடிதங்களான எபேசியர்‌, கொலோசேயர்‌ பேதுருவுக்கு 
அறிமுகமாயிருக்கலாம்‌. 

1:1 எபே 1:1-3 

2:18 கொலோ 3:22 

3:1-6 எபே 5:22-24 


மேலும்‌ 2 பேதுரு 3:15 


இக்கூற்று சரியானால்‌ எபேசியர்‌ கொலோசேயர்‌ எழுதப்பட்ட காலத்திற்கும்‌ 
(கி.பி.60) அதே வேளையில்‌ கி.பி. 67-68ல்‌ பேதுரு இரத்த சாட்சியாக மரித்த இந்த 
இடைப்பட்ட காலத்தில்‌ இக்கடிதம்‌ எழுதப்பட்டிருக்வேண்டும்‌. பேதுரு இக்கடிதத்தை 
பாபிலோனிலிருந்து எழுதுவதாக கூறுகிறார்‌. (1 பேதுரு 5:13). பாபிலோன்‌ என்று 
கூறும்பொழுது மெசப்படோமியாவிலுள்ள பாபிலோன்‌ அல்லது ரேமபுரி என்னும்‌ 
இரண்டு கருத்துக்கள்‌ உள்ளது. மெசப்படோமியாவிலுள்ள பாபிலோனுக்கு பேதுரு 
சென்றதாக நமக்கு குறிப்புகள்‌ ஏதுமில்லை. என்பது இது ரோமபுரியாக 
இருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌, ரோபுரியை மறைமுகமாக அழைப்பது 


வழக்கதிலிருந்தது (வெளி 17:9,10). மேலும்‌, பேதுரு தன்னுடைய கடைசிகால 
வாழ்க்கையை ரோமாபுரியில்‌ செலவிட்டார்‌ என்பது வரலாற்று உண்மை. 


எழுதப்பட்ட நோக்கம்‌ 


கிறிஸ்தவர்களின்‌ வாழ்க்கையையும்‌ கடமைகளையும்‌ விளக்குகின்ற ஒரு கடிதமாக 
எழுதப்பட்டுள்ளது. உபத்திரவ காலத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌ தங்களுடைய 
விசுவாசத்தை விட்டுவிடாதபடி தரித்திருக்க அவர்களை 
ஊக்கப்படுத்தவும்‌ எழுதப்பட்டுள்ளது. தெளிவான நோக்கம்‌ ஒன்று இக்கடிதத்தில்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


“உநங்களுக்குப்புக்திசொல்லும்படிக்கும்‌ நங்கள்‌ நிலைகொண்டு நற்கிற கிருபை 
தேவனுடைய மெய்யான கிருபைதான்‌ என்று சாட்சியிடும்படிக்கும்‌........ * (1 பேதுரு 5:12) 


எழுதியவர்‌ 


இக்கடிதத்தை எழுதியவர்‌ தன்னை சீமோன்‌ பேதுரு என தெளிவாக காட்டுகிறார்‌. 
மேலும்‌ இவர்‌ இயேசுவின்‌ பாடூகளுக்குச்சாட்சியாக இருந்தார்‌. 1 பேதுரு 5:1ல்‌ 
கூறுகின்றார்‌ இக்கடிதத்தை சில்வானு (1பேதுரு 5:12) துணையுடன்‌ 
எழுதியிருக்கக்கூடும்‌ என ஆராய்ச்சியாளர்கள்‌ கருத்து தெரிவித்துள்ளார்‌. 


காலம்‌ 
1 பேதுரு 4:14-16, 5:8,9ல்‌ கூறப்பட்டுள்ள உபத்திரவங்கள்‌ நீரோ எனப்பட்ட 


ரோமப்பேரரசின்‌ காலத்தல்‌ (கி.பி. 54-68) ஆரம்பமானது. எனவே இக்காலத்தில்‌ 
அல்லது அதற்கு பின்பு எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. மேலும்‌ பவுலினுடைய 


சிறைச்சாலைக்‌ கடிதங்களான எபேசியர்‌, கொலோசேயர்‌ பேதுருவுக்கு 
அறிமுகமாயிருக்கலாம்‌. 

1:1 எபே 1:1-3 

2:18 கொலோ 3:22 

3:1-6 எபே 5:22-24 


மேலும்‌ 2 பேதுரு 3:15 


இக்கூற்று சரியானால்‌ எபேசியர்‌ கொலோசேயர்‌ எழுதப்பட்ட காலத்திற்கும்‌ 
(கி.பி.60) அதே வேளையில்‌ கி.பி. 67-68ல்‌ பேதுரு இரத்த சாட்சியாக மரித்த இந்த 
இடைப்பட்ட காலத்தில்‌ இக்கடிதம்‌ எழுதப்பட்டிருக்வேண்டும்‌. பேதுரு இக்கடிதத்தை 
பாபிலோனிலிருந்து எழுதுவதாக கூறுகிறார்‌. (1 பேதுரு 5:13). பாபிலோன்‌ என்று 
கூறும்பொழுது மெசப்படோமியாவிலுள்ள பாபிலோன்‌ அல்லது ரேமபுரி என்னும்‌ 
இரண்டு கருத்துக்கள்‌ உள்ளது. மெசப்படோமியாவிலுள்ள பாபிலோனுக்கு பேதுரு 
சென்றதாக நமக்கு குறிப்புகள்‌ ஏதுமில்லை. என்பது இது ரோமபுரியாக 
இருக்கவேண்டும்‌. ஏனெனில்‌, ரோபுரியை மறைமுகமாக அழைப்பது 


வழக்கதிலிருந்தது (வெளி 17:9,10). மேலும்‌, பேதுரு தன்னுடைய கடைசிகால 
வாழ்க்கையை ரோமாபுரியில்‌ செலவிட்டார்‌ என்பது வரலாற்று உண்மை. 


எழுதப்பட்ட நோக்கம்‌ 


பேதுரு தன்னுடைய முதலாவது கடிதத்தில்‌ சபைக்கு வெளிப்புறம்‌ இருந்து 
வருகின்ற உபத்திரவங்களை எதிர்கொள்ள சபைக்கு ஊக்கமளிக்கிறார்‌. தனது 
இரண்டாது கடிதத்தில்‌ 3 முக்கிய நோக்கங்களை குறிப்பிடுகிறார்‌. 


1. கிறிஸ்துவ திருச்சபை வளர்ச்சியடைய ஊக்கப்படுத்த (அதி1). 

2. கள்ளப்போதகர்களுக்கு எதிராக போராட (அதி 2). 

3. கிறிஸ்துவின்‌ வருகையின்‌ நிச்சயத்தை வலியுறுத்தவும்‌ அதற்காக 
விழித்திருக்க சபையை ஊக்கப்படூத்தவும்‌ (அதி 3) இக்கடிதத்தை எழுதினார்‌. 


1 போவான்‌ 


(1, 2, 3 யோவான்‌) இம்‌ மூன்று கடிதங்களை எழுதியவர்‌ தன்னை மூப்பர்‌ என 
வெளிப்படுத்தினாலும்‌ இது இயேசுவின்‌ சீடராகிய யோவான்‌ என்பவரின்‌ தெளிவான 
கூற்றாகும்‌. இதற்கு காரணம்‌ யோவான்‌ நற்செய்தி நூல்‌, வெளிப்பத்தின விசேஷம்‌ 
ஆகியவற்றின்‌ மொழிநடையும்‌  இக்கடிதத்தின்‌ மொழிநடையும்‌ ஒன்றாக 
காணப்படுகிறது. 


1 யோவான்‌ 1:1-4 வரையுள்ள வசனங்களிலிருந்து ஆசிரியர்‌ இயேசுவோடு 
இருந்தவர்‌ என்பதை நாம்‌ தெளிவாக உணர முடிகிறது. 


காலம்‌ 


நாஸ்திகத்தின்‌ (Gnosticism) ஆரம்பகால தத்துவம்‌ இக்கடிதத்தில்‌ 
பிரதிபலிப்பதாலும்‌, யோவானுடைய வயோதிக தன்மை பிரதிபலிப்பதாலும்‌ 
ஆதித்திருச்சபை எழுத்தாளர்களின்‌ கூற்றுப்படியும்‌ இக்கடிதம்‌ கி.பி. 85 க்கும்‌ 
95க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 


யாருக்காக எழுதப்பட்டது? 


1 யோவான்‌ 2:12-14, 19,3:1, 5:13 ஆகிய வசனங்களை நோக்கும்‌ போது, இது 
விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்க வேண்டும்‌, எனினும்‌ கடிதத்தை பெறுபவர்‌ யார்‌ 
என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. எனவே இது அனைவருக்கும்‌ பொதுவாக 
எழுதப்படிருக்கலாம்‌. யோவான்‌ கி.பி. 70-100ல்‌ எபேசு பட்டணத்தை (தற்போதைய 
துருக்கி) மையமாகக்கொண்டு அதை சுற்றியுள்ள பகுதிகளில்‌ தேவ 
பணியாற்றினார்‌ என்று வரலாற்று குறிப்புகள்‌ கூறுகின்றது. எனவே எபேசு 
பட்டணத்தை சுற்றியுள்ள திருச்சபைகளுக்கு இக்கடிதத்தை எழுதியிருக்வேண்டும்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலையும்‌ நோக்கமும்‌ 


நாஸ்திகத்தின்‌ (0008110181) ஆரம்ப கட்ட தத்துவங்கள்‌ பரவி வந்த காலம்‌ அது. 
கண்ணுக்கு புலப்படும்‌ பொருள்‌ அனைத்தும்‌ தீமையானது, ஆவி மட்டுமே நல்லது 
(Spirit is good, Matter is evil) என்ற தத்துவம்‌ கிறிஸ்தவ மக்களிடம்‌ வெகுவாக 
காணப்பட்டது. எனவே இத்தவறான தத்துவத்தை விட்டு விடக்கோரி இக்கடிதம்‌ 
எழுதப்பட்டது. அதே நேரத்தில்‌ தன்‌ கண்ணால்‌ கண்ட பூமியில்‌ மானுட அவதாரம்‌ 
எடுத்த இயேசுவை விசுவாசிக்கவும்‌, சந்தோஷம்‌ நிறைவாயிருக்கவும்‌ (1:4) 
எழுதினார்‌. விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவன்‌ உண்டென்று அறிவிக்கவும்‌ (5:13) 
இக்கடிதத்தை எழுதினார்‌. 


2 யோவான்‌ 


இம்‌ மூன்று கடிதங்களை எழுதியவர்‌ தன்னை மூப்பர்‌ என வெளிப்படுத்தினாலும்‌ 
இது இயேசுவின்‌ சீடராகிய யோவான்‌ என்பவரின்‌ தெளிவான கூற்றாகும்‌. இதற்கு 
காரணம்‌ யோவான்‌ நற்செய்தி நூல்‌, வெளிப்பத்தின விசேஷம்‌ ஆகியவற்றின்‌ 
மொழிநடையும்‌ இக்கடிதத்தின்‌ மொழிநடையும்‌ ஒன்றாக காணப்படுகிறது. 


1 யோவான்‌ 1:1-4 வரையுள்ள வசனங்களிலிருந்து ஆசிரியர்‌ இயேசுவோடு 
இருந்தவர்‌ என்பதை நாம்‌ தெளிவாக உணர முடிகிறது. 
காலம்‌ 


நாஸ்திகத்தின்‌ (Gnosticism) ஆரம்பகால தத்துவம்‌ இக்கடிதத்தில்‌ 
பிரதிபலிப்பதாலும்‌, யோவானுடைய வயோதிக தன்மை பிரதிபலிப்பதாலும்‌ 
ஆதித்திருச்சபை எழுத்தாளர்களின்‌ கூற்றுப்படியும்‌ இக்கடிதம்‌ கி.பி. 85 க்கும்‌ 
95க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 


யாருக்கு எழுதப்பட்டது? 
நற்செய்திப்பணியாளர்களை உபசரிக்கிற மக்கள்‌ குறிப்பாக தாய்மார்களுக்காக 
இக்கடிதம்‌ எழுதப்பட்டது. அம்மாள்‌ என்பது ஒருமையில்‌ அல்லாமல்‌ பன்மையில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. 


ee ௫ 


எழுதப்பட்ட சூழ்நிலையும்‌ நோக்கமும்‌ 


முதல்‌ இரண்டு நூற்றாண்டுகளில்‌ இயேசுகிறிஸ்துவைப்பற்றிய நற்செய்தி, 
நற்செய்திப்‌ பணியாளர்கள்‌ மூலமாக ஒவ்வொரு ஊர்களுக்கும்‌ 
எடூத்துச்செல்லப்பட்டது. விசுவாசிகள்‌ குறிப்பாக தாய்மார்கள்‌ இப்பணியாளர்கள்‌ 
தங்கள்‌ ஊர்களுக்கு வரும்போது இவர்களை ஏற்று, உபசரித்து, பிரயாணத்திற்கு 
தேவையான பொருட்களை கொடுத்தனுப்புவது வழக்கமாக இருந்தது. 


இப்பொழுது நாஸ்திக தத்துவத்தை (0008110181) பரப்புவதற்காக அதைசார்ந்த 
மக்கள்‌ இதைபோல பழக்கத்தை ஏற்படுத்தினர்‌. இவர்கள்‌ திருச்சபையின்‌ 
அங்கத்தினர்களாக  இருத்தார்கள்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. யோவான்‌, 
தாய்மார்கள்‌ பகுத்தறிந்து அதாவது வந்திருப்பவர்‌ நற்செய்தியாளரா அல்லது 
கள்ளப்போதகரா என்பதை அறிந்து அவர்களை உபசரிக்கவேண்டும்‌ என 
எச்சரிக்கிறார்‌. தெரியாமலும்‌ கள்ளப்போதகர்களை உ பசரிக்கக்கூடாது 
என்பதற்காகவே இக்கடிதம்‌ எழுதப்பட்டது. 


3 யோவா 


இம்‌ மூன்று கடிதங்களை எழுதியவர்‌ தன்னை மூப்பர்‌ என வெளிப்படுத்தினாலும்‌ 
இது இயேசுவின்‌ சீடராகிய யோவான்‌ என்பவரின்‌ தெளிவான கூற்றாகும்‌. இதற்கு 
காரணம்‌ யோவான்‌ நற்செய்தி நூல்‌, வெளிப்பத்தின விசேஷம்‌ ஆகியவற்றின்‌ 
மொழிநடையும்‌ இக்கடிதத்தின்‌ மொழிநடையும்‌ ஒன்றாக காணப்படுகிறது. 


1 யோவான்‌ 1:1-4 வரையுள்ள வசனங்களிலிருந்து ஆசிரியர்‌ இயேசுவோடு 
இருந்தவர்‌ என்பதை நாம்‌ தெளிவாக உணர முடிகிறது. 


தி 1 


காலம்‌ 


நாஸ்திகத்தின்‌ (Gnosticism) ஆரம்பகால தத்துவம்‌ இக்கடிதத்தில்‌ 
பிரதிபலிப்பதாலும்‌, யோவானுடைய வயோதிக தன்மை பிரதிபலிப்பதாலும்‌ 
ஆதித்திருச்சபை எழுத்தாளர்களின்‌ கூற்றுப்படியும்‌ இக்கடிதம்‌ கி.பி. 85 க்கும்‌ 95 
க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌. 


யாருக்கு எழுதப்பட்டது? 
எபேசு பகுதியில்‌ வாழ்ந்து வந்த திருச்சபை மூப்பராகிய காயு என்பவருக்கு 
யோவான்‌ எழுதினார்‌. 
எழுதப்பட்ட சூழ்நிலையும்‌ நோக்கமும்‌ 


யோவான்‌ சிறிய ஆசியா பகுதியில்‌ உள்ள எபேசு பட்டணத்திற்கு அருகிலுள்ள 
ஊர்களுக்கு வேதத்தைப்போதிக்கும்‌ பொருட்டு வேத ஆசிரியர்களை அனுப்புவது 
வழக்கமாக இருந்தது. அவ்வாறு ஒரு பகுதிக்கு தன்னுடைய ஊழியர்களை 
(தேமேத்திரியுவும்‌ ஒருவர்‌) அனுப்பியபொழுது தியோத்திரேப்பு என்னும்‌ சபை மூப்பர்‌ 
இவர்களை ஏற்றுக்கொள்ளாமல்‌ அனுப்பி விட்டார்‌. மட்டுமல்லாமல்‌ இவர்களை 
ஏற்று உபசரித்த மக்களை சபையிலிருந்து தள்ளிவைத்துவிட்டார்‌. எனவே 
யோவான்‌ காயூ என்னும்‌ சபை மூப்பருக்கு தன்னுடைய ஊழியர்களை 
ஏற்றக்கொண்டு உபசரிக்க கட்டளையிடும்‌ பொருட்டாக இக்கடிதம்‌ எழுதப்பட்டது. 


பூதா 


JUde யு 


ஆசிரியர்‌ 


ஆசிரியர்‌ தன்னை யூதா என்று முதல்‌ வசனத்தில்‌ குறிப்பிடுகிறார்‌. யூதா என்ற 
பெயரில்‌ நாம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ இருவரை காண்கிறோம்‌. ஒருவர்‌ இயேசுவின்‌ 


சீடராகிய யூதா (லூக்கா 6:16, அப்போஸ்தலர்‌ 1:13), மற்றவர்‌ இயேசுவின்‌ 
சகோதரனாகிய யூதா (மத்‌ 13:55, மாற்கு 6:3) ஆசிரியர்‌ கூறுவதை வைத்து, நாம்‌ 
இவர்‌ இயேசுவின்‌ சகோதரனாகிய பூதா என்று தெளிவாக அறிகிறோம்‌. ஏனெனில்‌ 
இவர்‌ தன்னை அப்போஸ்தலரில்‌ இருந்து வேறுபடுத்திக்‌ காட்டுகிறார்‌. (யூதா 17ம. 
வசனம்‌) மேலும்‌ தன்னை யாக்கோபின்‌ சகோதரனாக அறிமுகப்படுத்துகிறார்‌ 
(யூதா 1ம்‌ வசனம்‌) இது மட்டுமல்லாமல்‌ 2ம்‌ 3ம்‌ நூற்றாண்டுகளில்‌ வாழ்ந்த 
மூப்பர்களும்‌ தலைவர்களும்‌ குறிப்பாக திருச்சபையின்‌ தலைவர்‌ (Clement of 
Rome) (கி.பி.96), டெர்டூலியன்‌ (Tertulian) கி.பி.150 இக்கருத்தை 
வழிமொழிந்துள்ளார்‌. 
காலம்‌ 


யூதா எழுதப்பட்ட காலத்தைக்‌ குறித்து இரண்டு வகையான கருத்துக்கள்‌ 
நிலவுகின்றன 


யாருக்காக எழுதப்பட்டது? 


முதலாம்‌ வசனத்தை நோக்கும்பெழுது இது குறிப்பிட்‌ திருச்சபைக்கோ அல்லது 
ஒரு குறிப்பிட வகுப்பினர்ககோ எழுதப்படாமல்‌ பொதுவாக கிறிஸ்தவர்களுக்காக 
எழுதப்பட்டது என்பது தெளிவாக புரிகிறது. இது அக்காலத்தில்‌ வாழ்ந்த யூத 
கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது புறஜாதி கிறிஸ்தவர்களுக்காகவா அல்லது 
இருவருக்குமா என்று தெளிவாக குறிப்பிட இயலாது. இதன்‌ சாரம்சத்தைக்‌ 
குறிப்பாக 4 முதல்‌ 18 வரையுள்ள வசனங்கள்‌ நோக்கும்பொழுது இது 2பேதுரு 
இரண்டாம்‌ அதிகாரத்திற்கு மிகவும்‌ ஒத்துக்காணப்படுவதால்‌ இரண்டும்‌ ஒரே கூட்ட 
மக்களுக்கு எழுதப்பட்டதாக இருக்கலாம்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலையும்‌ நோக்கமும்‌ 


யூதா தன்னுடைய நிருபத்திலே இரட்சிப்பைப்பற்றி வாசிப்பவர்களுக்கு தெளிவாக 
எடுத்துகூற விரும்பி இருப்பினும்‌, அக்காலத்தில்‌ உள்ள பொதுவான 
எண்ணத்திற்கும்‌, கள்ளப்போதனைகளுக்கும்‌ எதிராக இக்கடிதத்தை வரைகிறார்‌. 
இக்கள்ளப்போதனை என்னவெனில்‌, ஒரு மனிதன்‌ இரட்சிக்கப்படும்‌ போது 
தேவனுடைய கிருபையை பெறுகிறான்‌. அவ்வாறு கிருபையைப்பெற்ற மனிதன்‌ 
பாவம்‌ செய்யினும்‌ தேவனுடைய கிருபை மேலோங்கியிருப்பதால அது பாவமாக 
கருதப்படுவதில்லை. இப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு எதிராக 
இந்நிருபத்தை எழுதினார்‌. 


வெணீப்பருத்தின 
வ்‌ சேஷம்‌ 


| \ 

முதலாம்‌ நூற்றாண்டில்‌ இறுதியில்‌ சிறிய ஆசியாவிலிருந்து இப்புத்தகம்‌ 
எழுதப்பட்டது. இப்புத்தகம்‌ இன்றை தினம்‌ வரை திகைக்க வைக்கும்‌ ஒரு நூலாக 
இருந்து வருகிறது. வேதாகமத்தில்‌ உள்ள மற்ற எல்லா நூல்களையும்‌ விட இது 
சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. இந்நூலின்‌ மொழிநடை இதற்கு ஒரு முக்கிய 
காரணமாகும்‌. எனவே வெளிப்படுத்தின விஷேம்‌ கூர்ந்து ஆராய்ச்சி 
செய்யப்படவேண்டும்‌. யோவானின்‌ இம்மாறுபட்ட மொழிநடையை புரிந்துகொள்ளும்‌ 
வரை இந்நூலை சரியாக புரிந்துகொள்வது மிகக்கடினமாகும்‌. தவறான 
வியாக்கியானத்திற்கும்‌ இது வழிவகுக்கும்‌. 


வேதத்தில்‌ இதைப்போன்ற ஒரு நூல்‌ இல்லை என்ற கருத்து நிலவினாலும்‌ 
எசேக்கியேல்‌ தீர்க்கதரிசன நூலின்‌ ஒருசில பகுதிகள்‌, சகரியா மற்றும்‌ தானியேலும்‌ 
இதைப்போன்ற நூலாகவே உள்ளது. 


கி.மு. 200 முதல்‌ கி.பி.100 வரை யூத பாரம்ரரியத்தில்‌ பல நூல்கள்‌ 
எழுதப்பட்டுள்ளது. இவற்றுள்‌ கடைசியாக வெளியான நூல்‌ வெளிப்படுத்தின 
விசேஷம்‌. மற்ற புத்தகங்கள்‌ முக்கியமாக கருதப்படாமல்‌ ஒதுக்கி வைக்கப்பட்டன. 
இவை புதைபொருள்‌ ஆராய்ச்சியின்போது கண்டூபிடிக்கப்பட்டுள்ளன. 
இவற்றைப்பற்றி ஆராயும்‌ பொழுது யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம்‌ 
மிக சுலபமாக புரிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. 


இந்நூலை ஆராயும்‌ முன்பு ஒரு முக்கியமான கருத்தை மனதில்‌ கொள்ளவேண்டும்‌. 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ நமக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ 
அதைவிட இந்நூல்‌ யாருக்கு எழுதப்பட்டதோ அவர்களுக்கு முக்கியமாக இருந்தது. 
அப்படியில்லையெனில்‌ இந்நூல்‌ புதிய ஏற்பாட்டில்‌ இடம்‌ பெற்றிருக்காது. அதே 
நேரத்தில்‌ யோவான்‌ தான்‌ எழுதிய நூல்‌ அனைவருக்கும்‌ புரிய வேண்டும்‌ என்ற 
நோக்கத்தில்‌ தான்‌ எழுதினாரே தவிர புதிர்கள்‌ அடங்கிய புரியாத நூலாக இருக்க 
விரும்பவில்லை. 


எழுதியவர்‌ 


இந்நூலை எழுதியவர்‌ யோவான்‌ என்பதை நான்கு இடங்களில்‌ குறிப்பிடுகிறார்‌. 
இவர்‌ ஒரு யூதர்‌ ஏனெனில்‌ பழைய ஏற்பாடு நன்கு தெரிந்தவர்‌. சிறிய ஆசியாவிலே 
உள்ள திருச்சபைத்தலைவர்‌ மட்டுமல்லாமல்‌ அப்பகுதி மக்களை நன்கு 
அறிந்தவர்‌. குறிப்பாக இப்புத்தகத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஏழு திருச்சபைகளுக்கும்‌ 
நன்கு அறிமுகமானவர்‌. அப்பகுதி மக்களோடு உபத்திரவத்திலே பங்குகொண்டவர்‌. 
இவர்‌ நற்செய்தி நூல்‌ மற்றும்‌ 3 கடிதங்களை எழுதிய இயேசுவின்‌ சீடராகிய 
யோவானாகவே இருக்கவேண்டும்‌. 


காலம்‌ 


இந்நூல்‌ கிறிஸ்தவர்கள்‌ உபத்திரவ காலத்தின்‌ ஆரம்ப கட்டத்தில்‌ இருந்தபொழுது 
எழுதப்படடிருக்கலாம்‌. ரோமபேரரசின்‌ இரு கால கட்டங்களில்‌ கிறிஸ்தவர்களுக்கு 


உபத்திரவம்‌ காணப்பட்டது. 


1) நீரோ (கி.பி.54-68) மன்னன்‌ காலத்தில்‌ 
2) டோமிடியன்‌ (81-96)ன்‌ கடைசிகால ஆட்சியில்‌ 


வேத ஆராய்சியாளர்கள்‌ கி.பி.95ல்‌ எழுதப்பட்டிருக்கலாம்‌ என கருத்து 
தெரிவிக்கின்றனர்‌. 


எழுதப்பட்ட சூழ்நிலை 


பேரரசை தேவனாக வழிபடூம்‌ நிலை மறுமுறையாக ரோமப்பேரரசில்‌ டோமிட்டியன்‌ 
காலத்தில்‌ அறிமுகப்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவர்கள்‌ சீசரை (பேரரசரை) வழிபடாமல்‌ 
கிறிஸ்துவை வழிபட்டதன்‌ நிமித்தம்‌ பகை ஏற்பட்டது. பேரரசின்‌ கட்டளைக்கு 
இணங்காத மக்கள்‌ துன்பப்படுத்தப்பட்டனர்‌. சிமிரனா சபை துன்ப காலத்திற்கு 
எதிராக எச்சரிக்கப்பட்டது (2:10). பில்தெல்பியா சபை சோதனை காலத்திற்கு 
தப்பும்படியாக அறிவுறுத்தப்பட்டது (3:10). அந்திப்பா என்பவன்‌ கொல்லப்பட்டான்‌ 
(2:13) மற்றும்‌ அநேகர்‌ உண்டு (6 9). இந்நூலை எழுதிய யோவான்‌ 
உபத்திரவத்திற்கு உட்பட்டு பத்மு தீவுக்கு அனுப்பப்பட்டான்‌ (1: 9). 
இச்சூழ்நிலையில்‌ திருச்சபையிலுள்ள சிலர்‌ அவர்களோடு ஒத்துப்போக யோசனை 
பண்ணுகிறார்கள்‌ (2:14,15,20) இச்சூழ்நிலையில்‌ மிகத்‌ துன்பகாலம்‌ வரும்முன்‌ 
அவர்களுக்கு அறிவுரை வழங்கும்படி இந்நூல்‌ எழுதப்பட்டது. 


எழுதியதன்‌ நோக்கம்‌ 


இந்நூலை யோவான்‌ ஏன்‌ எழுதினார்‌ என்ற சிறிய சந்தேகம்‌ ஏற்படூகிறது. 
யோவானுக்கு கிடைத்த தரிசனம்‌ யோவானுக்கும்‌ அந்நூல்‌ எழுதப்பட்ட 
மக்களுக்கும்‌ அடூத்து என்ன நடக்கவிருக்கிறது (1:1) என்பதை தெளிவாக 
எடுத்துரைக்கிறது மட்டும்மல்லாமல்‌ அவர்களை எச்சரிக்கவும்‌, வழிநடத்தவும்‌ 
ஆறுதல்படுத்தவம்‌ இந்நூல்‌ எழுதப்பட்டது. 


சக்கரத்தில்‌ சம்பவிக்கவேணடியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு 
காண்பிக்கும்‌ பொருட்டு......(வெளி 1:1) 


இவ்வசனத்தின்‌ முதல்‌ வார்த்தையான சீக்கிரம்‌ என்பது மிக முக்கியமானதாகும்‌. 
யோவானுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம்‌ தன்னுடைய உண்மையான வெளிப்பாடு 
எனக்கருதுவோமானால்‌ இங்கு குறிப்பிட்ட காரியங்கள்‌ அந்த சூழ்நிலையில்‌ 
வாழ்ந்த மக்களுக்கு உதவி செய்ய தரப்பட்டவை என்பது தெளிவாகிறது. எனவே 
இந்நாலின்‌ பெரும்பாலான பகுதி நிகழ்காலத்திற்கும்‌, குறுகிய எதிர்காலத்திற்கும்‌ 
பொருத்தமானது. யோவான்‌ குறுகிய எதிர்காலத்தில்‌, உபத்திரவத்தை சந்திக்கும்‌ 
என எதிர்பார்த்ததில்‌ திருச்சபையானது உபத்திரவத்தின்‌ ஊடாக நடந்து செல்ல 
உற்சாகப்படுத்தவும்‌ இந்நூலை எழுதினார்‌. தேவனுடைய கரத்தில்‌ பாதுகாப்பாக 
உள்ளனர்‌ என்பதையும்‌ தெளிவுபடுத்துகின்றார்‌. சுருங்கக்‌ கூறினால்‌, 
யோவானுடைய செய்தி கிறிஸ்தவ மக்களை வரப்போகிற உபத்திரவத்தை குறித்து 
எச்சரிக்கையாயிருக்கவும்‌ அதை ஏற்று உற்சாகதோட௫ முன்‌ செல்லும்‌ 
மனநிலையை கொடுக்கவும்‌ இந்நூலை எழுதுகிறார்‌. 


- --- முற்றும்‌ - - - - 


